


சுதந்திர மணி வாசகம்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 


்‌ஆக்கியோர்‌ ்‌ 
வித்துவான்‌ ௧. முருகேசன்‌, 
தலைமைத்‌ தமிழாசிரியர்‌, 
அர்ச்‌, மரியன்னை உயர்நிலைப்பள்ளி, திண்டுக்கல்‌ 





பழனி & கோ பதிப்பகம்‌ 
தெப்பக்குளம்‌ : : திருசீசிராப்பள்ளி 


பதிப்புரிமை] [விலை அணா 8 


முதற்‌ பதிப்பு--1951 


6௨௭ கராம்ப 77௦1௮) ]8வ0மல5 (1782) 


முகவுரை 


£ சுதந்திர மணி வாசகம்‌ ? என்னும்‌ பெயர்‌ புனைந்து 
வெளிவரும்‌ இப்புத்தகங்கள்‌ வகுப்பு அநுபவமும்‌, புலமை 
யும்‌ உடைய ஆசிரியரால்‌ தொகுக்கப்‌ பெற்றவை. 
பொருள்கள்‌ கால நிலையைத்‌ தழுவியும்‌, வகுப்பிற்‌ கேற்ற 
வாறும்‌, சுருங்கச்‌ சொல்லல்‌, நன்மொழி புணர்த்தல்‌, 
நயம்பட வுரைத்தல்‌ என்ற அமைப்புக்களைத்‌ தழுவியும்‌ 
சேர்க்கப்‌ பெற்றுள. முரண்பாடான கொள்கைகளும்‌, 
காலத்திற்குப்‌ பொருந்தாதனவும்‌, வாழ்க்கையில்‌ பயன்‌ 
படாதனவும்‌ இப்புத்தகங்களில்‌ இடம்‌ பெறவில்லை. வாச 
கங்கள்‌ முன்‌ வகுப்போடு தொடர்ச்சியுள்ள முறையில்‌ 
(ஸேனம்ாம்‌௦ நரகம்‌) படிப்படியாக வாசிக்கும்‌ பயிற்சி 
யைக்‌ கொடுப்பனவாகவும்‌, மொழிப்‌ பயிற்சியில்‌ 
தேர்ச்சியை யளிப்பனவாகவும்‌, கருத்துக்களை வெளியிடு 
வனவாகவும்‌ யாக்கப்பட்டுள. இப்புத்தகங்கள்‌ யாவராலும்‌: 
ஏற்கப்‌ பெற்று சிறுவர்‌ சிறுமியர்‌ பயன்பெற வேண்டு 
மென்பதே எங்கள்‌ அவா. 


பதிப்பகத்தார்‌ 


பொருளடக்கம்‌ 


ஜெயக்கொடி 

நான்காம்‌ வகுப்பு 

தமிழ்‌ நாடு 

தெய்வத்தை நம்பிய புறாக்கள்‌ 
தென்னை இனம்‌ 

கண்ணாடி 

பருத்தி 

கோபால கிருஷ்ண கோகலே 
சிவாஜி 

கோழியும்‌ வாத்தும்‌ 
எவருக்கும்‌ துன்பம்‌ செய்யக்கூடாது 
கூட்டுறவுச்‌ சங்கம்‌ 

உப்பு 

உடற்‌ பயிற்சி 

விடாமுயற்சி 

கைத்தொழில்‌ 

குடிசைத்‌ தொழில்‌ 

உல்லாசப்‌ பிரயாணம்‌ 
எல்லாம்‌ நன்மைக்கே 

நல்ல இடம்‌ 

விலங்குகள்‌ 

இரு பெரும்‌ கவிஞர்கள்‌ 
கால்நடைப்‌ பண்ணை 
உலோகங்கள்‌ 

பல்சுவைப்‌ பாடல்கள்‌ 

ஈசுவர சந்திர வித்தியாசாகரர்‌ 
கடிதங்கள்‌ 

நல்ல மகன்‌ 

வெற்றிவேற்கை 


சுதந்திர மணி வாசகம்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ - 





கொடி உயர்த்திடுவோம்‌--ஜெயக்‌ 
கொடி உயர்த்திடுவோம்‌. 
கடமை காத்திடுவோம்‌--தியாகக்‌ 
கனல்‌ குளித்திடுவோம்‌. (கொடி) 


ஓற்றுமையாய்ப்‌ பணிவோம்‌--தாயின்‌ 
ஓங்கும்‌ ஜெயக்கொடியை 
வெற்றிகள்‌ கூறிடுவோம்‌--சுற்றி 
வீர நடம்புரிவோம்‌... _ கொடி 





சுதந்திர மணி வாசகம்‌ 


பார்நிலம்‌ உள்ளமட்டும்‌--ஜெய 
பாரதம்‌ உள்ளமட்டும்‌, 
ஆருயிர்‌ உள்ளமட்டும்‌--இதன்‌ 
அறத்தைக்‌ காத்திடுவோம்‌. (கொடி) 


நல்லதை ஆதரிப்போம்‌--தீமை 
நலியப்‌ போர்புரிவோம்‌. 
எல்லாரும்‌ இன்புறவே--மணிக்கொடி 
ஏற்றிப்‌ பணிந்திடுவோம்‌. (கொடி) 
அ யோகி சுத்தானந்த பாரதி 


2. நான்காம்‌ வகுப்பு 


இப்போது நீங்கள்‌ நான்காவது வகுப்பிற்கு மாறி 
யிருக்கிறீர்கள்‌. இப்போது புதுப்‌ புத்தகம்‌ வாங்கி 
யிருக்கிறீர்கள்‌. இது நான்காம்‌ பாடப்‌ புத்தகம்‌. . 
பாடங்களைப்‌ படிக்க வேண்டிய முறைகளைப்‌ பற்றி 
முதலில்‌ நீங்கள்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 


படத்தில்‌ காட்டியுள்ளது போல்‌ புத்தகத்தை 
இடக்‌ கையால்‌ பற்றி மார்பளவில்‌ உயர்த்திப்‌ பிடித்‌ 
துக்‌ கொள்ளவேண்டும்‌. கண்ணுக்கு வெகு அருகில்‌ 
புத்தகத்தைப்‌ பிடித்துக்‌ கொள்வது கூடாது ; வெகு 
தூரத்தில்‌ பிடித்துக்கொண்டு படிப்பதும்‌ கண்ணுக்குக்‌ 
கெடுதல்‌. 


வகுப்பில்‌ படிக்கும்‌ போது புத்தகத்தையே பார்த்‌ 
துக்‌ கொண்டு நிற்கக்‌ கூடாது. ஒரு வாக்கியத்தை 
மெளனமாகப்‌ பார்க்க வேண்டும்‌; பிறகு வகுப்பை 
நோக்கி அதைப்‌ படிக்க வேண்டும்‌. இப்படியாக), 


நான்காம்‌ புத்தகம்‌ 3 


இடையிடையே கண்களுக்கு ஓய்வு கொடுக்க 
வேண்டும்‌. 

எ்ழுத்துக்களைத்‌ . தெளிவாக உச்சரிப்பதும்‌, 
கேட்பவர்களுக்கு விளங்கும்படி சொற்களைச்‌ சொல்‌ 
வதும்‌ முறையாகும்‌. ட எலுஹ்து இடங்களில்‌ 
அளவாக நிறுத்திப்‌ படிக்க 
வேண்டும்‌. அப்படிப்‌ படித்தால்‌- 
தான்‌ படிப்பவைகளின்‌ "கருத்‌ 
துக்கள்‌ விளக்கமாகத்‌ .தெரியும்‌. 

எங்கெங்கே நிறுத்திப்‌ படிக்க 
வேண்டும்‌ என்று. தெரிவதற்‌ 
காக ஆங்காங்கு நிறுத்துக்‌ 
குறிகள்‌ வைக்கப்‌ பட்டிருக்கும்‌. 
௮க்‌ குறிகளைப்பற்றி இப்‌ பாடத்‌ 
தின்‌ கடைசியில்‌ கூறப்படும்‌. 
கருத்தை நோக்கிக்‌ குரலைத்‌ 

தாழ்த்தியும்‌, உயர்த்தியும்‌ 
படிக்கவேண்டும்‌. வியப்பு, 
அச்சம்‌, வினா, கோபம்‌, 
மகிழ்ச்சி, துக்கம்‌ முதலிய 
உணர்சீசிகள்‌ தோன்றும்படி 
வாசிப்பதே சிறந்த முறை. 

பழக்கத்தில்‌ நாம்‌ பேசுவது போலவே படிக்க 
வேண்டும்‌. எங்கும்‌ ஒரே குரலில்‌ படிப்பதும்‌, இராகம்‌ 
போட்டுப்‌ படிப்பதும்‌, வார்த்தைகளை விழுங்குவதும்‌ 
கூடாது. 

மேலே கூறியபடி கவனித்துப்‌ படித்தால்‌, 
வாசிக்கும்‌ முறையில்‌ நீங்கள்‌ தேர்ந்தவர்‌ ஆவீர்கள்‌. 





(ட 
வயம்‌! 


ஃ சுதந்திர மணி வாசகம்‌ 


நிறுத்துக்‌ குறிகள்‌ 
- இது முற்றுப்‌ புள்ளி. கருத்து முடியும்‌ இடங்‌ 
களில்‌ வாக்கியத்தின்‌ முடிவில்‌ இக்குறி கண்டிப்பும்‌ 
: இது முக்கால்‌ புள்ளி. 
; இது அரைப்‌ புள்ளி. 
இது கால்‌ புள்ளி. 
₹ இது வினாக்‌ குறி அல்லது கேள்விக்‌ குறி. 
! இது வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்‌ குறி. 


முறைகள்‌ ஓய்வு வியப்பு 
உச்சரிப்பது இடையிடையே அச்சம்‌ 
விளங்கும்படி கவனித்து வினா 
விளக்கமாக தேர்ந்தவர்கள்‌ மகிழ்ச்சி 
ஆங்காங்கு நோக்கி துக்கம்‌ 
மார்பளவு பழக்கத்தில்‌ இராகம்‌ 
அருகில்‌ மெளனமாக உயர்த்தி 
தெளிவாக பற்றி தாழ்த்தி 
வாக்கியம்‌ தோன்றும்படி நிறுத்துக்குறி' 
வார்த்தை விழுங்குவது 
தாழ்வு % உயர்வு இடக்கை % வலக்கை 
அருகில்‌ % தூரத்தில்‌ கெடுதல்‌ % நன்மை 
பயிற்சி ்‌ 
வாக்கியம்‌ சொல்‌ எழுத்து 


புத்தகம்‌. இது ஒருசொல்‌. புத்தக ம்‌--இவைகள்‌ 
எழுத்துக்கள்‌. இவ்வெழுத்துக்கள்‌ சேர்ந்து புத்தகம்‌ 
என்னுஞ்‌ சொல்லாகி ஒரு பொருளை உணர்த்துகின்றன. 

ஈ, போ, வா--இவை தனித்தனி எழுத்துக்கள்‌. 
அஇவ்வெழுத்துக்கள்‌ தனியே நின்று பொருளைத்‌ தருகின்றன - 
இவை ஓரெழுத்தால்‌ ஆகிய சொற்கள்‌. 


நான்காம்‌ புத்தகம்‌ 5 


நான்‌ ஒரு புத்தகம்‌ வாங்கினேன்‌.--இதில்‌ நான்கு : 
சொற்கள்‌ இருக்கின்றன. இச்‌ சொற்கள்‌ சேர்ந்து ஒரு 
முடிந்த பொருளைத்‌ தருகின்றன. இது ஒரு வாக்கியம்‌. 
பல சொற்கள்‌ சேர்ந்து நின்று ஒரு முடிந்த கருத்தைத்‌ 
தெரிவித்தால்‌, அது வாக்கியம்‌ எனப்படும்‌. 

புத்தகத்தைப்‌ பார்த்து--இதில்‌ கருத்து முடிய 
வில்லை. இது ஒரு வாக்கியம்‌ அன்று. 

1, பின்‌ வருபவைகளில்‌ உள்ள முழு வாக்கியங்‌ 
களை எடுத்துக்‌ கூறு. 

நான்‌ நான்காவது வகுப்பில்‌ படிக்கிறேன்‌. 

நான்காவது வகுப்பில்‌ 

நிறுத்துப்‌ புள்ளிகளைக்‌ கவனித்துப்‌ படி. 

நிறுத்துப்‌ புள்ளிகளை 

இராகம்‌ போட்டுக்‌ படிக்கக்‌ கூடாது. 

இராகம்‌ போட்டு 

2. எங்கெங்கே முற்றுப்புள்ளிகளை வைப்பாய்‌? 

இது நான்காம்‌ பாடப்‌ புத்தகம்‌ இ.து ஒரு புதிய புத்தகம்‌ 
என்‌ மாமா எனக்கு ஒரு புத்தகம்‌ வாங்கித்‌ தந்தார்‌ நீ 
நன்றாக வாசிக்க வேண்டிய முறைகளைத்‌ தெரிந்துகொள்‌ 

கேள்விகள்‌ 

1. புத்தகத்தை எப்படிப்‌ பிடித்துக்கொள்ள 
வேண்டும்‌ ₹ 

2. படிக்க வேண்டிய முறைகளைக்‌ கூறு. 

3. நிறுத்துக்‌ குறிகளின்‌ பெயர்களைக்‌ கூறு. 





3. தமிழ்‌ நாடு 
தமிழ்த்திரு நாடு தன்னைப்‌--பெற்ற 
தாயென்று கும்பிடடி பாப்பா ; 
அமிழ்தில்‌ இனியதடி பாப்பா--நம்‌ 
ஆன்றோர்கள்‌ தேசமடி பாப்பா. 


பாரதியார்‌ : 


தமிழ்மொழி வழங்கும்‌ நாடு தமிழ்‌ நாடு. தமிழ்‌ 
நாடு தமிழருடைய நாடு. தமிழ்மொழியைத்‌ தாய்‌ 
மொழியாக உடையவர்‌ தமிழர்‌ எனப்படுவர்‌, தமிழ்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 7 


நாட்டின்‌ குடிகள்‌ தமிழர்‌. தமிழ்‌ நாடு தமிழர்‌ 
களுக்குத்‌ தாய்‌ நாடு அல்லது தாயகம்‌ ஆகும்‌. தமிழ்‌ 
நாட்டிற்குத்‌ தமிழகம்‌ என்றும்‌ பெயர்‌ வழங்கும்‌. 


இந்தியாவின்‌ தெற்குக்‌ கோடியில்‌ உள்ளது 
தமிழகம்‌. இந்தியாவிற்குத்‌ திலகம்‌ போன்றது தமிழ்‌ 
நாடு. தமிழ்‌ நாடு மிகப்‌ பழமையானது. பல்லாயிரம்‌ 
ஆண்டுகளுக்குமுன்‌ தமிழ்‌ நாடு மிகவும்‌ பரந்து 
இருந்தது. பிறகு தமிழ்‌ நிலத்தின்‌ பெரும்பகுதி 
கடலால்‌ கொள்ளப்பட்டது. இப்போது திருப்பதி 
மலையிலிருந்து கன்னியாகுமரிவரையில்‌ உள்ள நாடூ 
தமிழ்‌ நாடு ஆகும்‌. திருப்பதிமலைக்கு வடவேங்கடம்‌, 
அல்லது வடமாலவன்‌ குன்றம்‌ என்ற பெயர்‌ வழங்கும்‌. 
அம்மலை தமிழ்‌ நாட்டின்‌ வடக்கில்‌ உள்ளது. 
கன்னியாகுமரி என்பது தெற்குக்‌ கோடியில்‌ கடலை 
, அடுத்துள்ள முனையாகும்‌. தமிழ்‌ நாட்டிற்குத்‌ 
தெற்கிலும்‌, கிழக்கிலும்‌, மேற்கிலும்‌ கடல்‌ சூழ்ந்திருகீ 
கின்றது. தமிழகத்தின்‌ மேற்கில்‌ ஒரு பகுதி, 
இப்போது * மலையாள நாடு ? என்று வழங்குகிறது. 
மலையாளத்தின்‌ குடிகளுக்கு மலையாளிகள்‌ என்று 
பெயர்‌. 


- முற்காலத்தில்‌ நம்‌ தமிழகம்‌ மூன்று பெரும்‌ 
பிரிவுகளாகப்‌ பிரிந்திருந்தது. அவைகளுக்குசீ சேர 
நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடூ என்று பெயர்‌. 
சேரர்‌, சோழர்‌, பாண்டியர்‌ என்ற அரசர்கள்‌ முறையே 
அந்நாடுகளை ஆண்டுவந்தார்கள்‌. இப்போது அப்‌ 
பிரிவுகள்‌ வழக்கில்‌ இல்லை ; அம்மன்னர்களும்‌ இல்லை. 
தமிழகம்‌ பல ஜில்லாக்களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ள து. 
தமிழ்‌ நாடு இந்திய அரசாங்கத்தின்‌ ஒருபகுதி ஆகும்‌. 


8 சுதந்திர மணி வாசகம்‌ 


தமிழ்‌ நாடூ நீர்வளமும்‌, நிலவளமும்‌ உடையது. 
மேற்குத்‌ தொடர்ச்சி மலைகள்‌, கிழக்குத்‌ தொடர்ச்சி 
மலைகள்‌ என்பன தமிழ்‌ நாட்டின்‌ மலைகள்‌ ஆகும்‌. 
காவிரி, தென்பெண்ணை, பகலாறு, வைகை, பொருநை 
என்பன தமிழகத்திலுள்ள பேராறுகள்‌. பயிர்த்‌ 
தொழில்‌, வர்த்தகம்‌, கைத்தொழில்‌, கல்வி ஆகிய 
எல்லாத்‌ துறைகளிலும்‌ தமிழ்‌ நாடு சிறப்புடையது. 
தமிழர்களாகிய நாம்‌ நம்‌ தாயகத்தின்‌ பெருமையைக்‌ 
காகீகவேண்டும்‌ ; அறிவும்‌, நாகரிகமும்‌ உடையவர்‌ 
களாய்‌ ஒற்றுமையுடன்‌ வாழவேண்டும்‌. 


தமிழ்நாடு திலகம்‌ கடல்‌ 
தமிழ்மொழி பழமை முனை 
தமிழர்‌ பல்லாயிரம்‌ குன்றம்‌ 
தாய்நாடு கொள்ளப்பட்டது . சூழ்ந்திருக்கிறது 
தாயகம்‌ பிரிவு ஜில்லா 
குடிகள்‌ அரசர்‌ அரசாங்கம்‌ 
வழங்கும்‌ மன்னர்‌. பேராறு 
கோடி வழக்கில்‌ பெருமை 
அமிழ்து கும்பிடு 

பயிற்சி 


வாழ்கிறோம்‌, ஒற்றுமை, நாடு, விளங்கிற்று, மலை 
இவை ஒவ்வொன்றும்‌ என்ன சொல்‌? 


கேள்விகள்‌ 


1. தமிழ்‌ நாட்டின்‌ பண்டை அரசர்கள்‌ யாவர்‌ $ 

2. இப்போது தமிழகம்‌ எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்‌ 
கிறது ₹ 

3. தமிழ்‌ நாட்டில்‌ ஓடும்‌ பேராறுகள்‌ யாவை ?₹ 

4. தமிழர்களாகிய நாம்‌ எவ்வாறு வாழவேண்டும்‌ $ _- 


4. தெய்வத்தை நம்பிய புறாக்கள்‌ 


ஆணும்‌, பெண்ணுமாக இரண்டு புறாக்கள்‌ ஒரு 
நாள்‌ ஒரு மரத்தின்‌ மேல்‌ உட்கார்ந்திருந்தன. 
"அவை எழு. ந்து 
கிளம்பினால்‌, அவற்‌ 
றை அடித்துக்‌ 
கொண்டு போக, ஓர்‌ 
இராஜாளி: மேலே 
ஆகாயத்தில்‌ வட்ட 
மிட்டுக்‌ கொண்டு 
இருந்தது. இராஜா 
ளிக்குப்‌ பயந்து, அப்‌ 
புறாக்கள்‌ இரண்டும்‌ 
மரக்‌ கிளையிலேயே 
வெகு நேரம்‌ அமர்ந்‌ 
திருந்தன. 
அப்போது ஒரு 
வேடன்‌ தற்செயலாக 
அம்‌ மரத்தின்‌ கீழ்‌ 
வந்து தங்கினான்‌. 
மரத்கிளையில்‌ அமர்ந்‌ 
திருந்த புருக்களை 
அவன்‌ கண்ணுற்‌ 
றன்‌. அவற்றைக்‌ ) 
கொன்று தின்ன 
வேண்டும்‌ என்ற தீய 
எண்ணம்‌ அவனுடைய உள்ளத்தில்‌ எழுந்தது. 
உடனே அவன்‌, தன்‌ கையிலிருந்த வில்லை வளைத்து, 





10 சுதந்திர மணி வாசகம்‌ 


அதில்‌ அம்பைத்‌ தொடுத்து அப்புறாக்கள்‌ இரண்டை 
யும்‌ ஒரே குறியில்‌ எய்து கொல்ல எண்ணினான்‌. 


வேடனுடைய செய்கையையும்‌ புறாக்கள்‌ கவனித்‌ 
தன. “தெய்வமே, இரு “பக்கத்திலும்‌ பகைவர்கள்‌ 
இருக்கின்றார்களே ! மேலே பறந்து கிளம்பினால்‌ 
இராஜாளி எங்களைப்‌ பற்றிக்‌ கொன்றுவிடும்‌ ; 
கிளையிலேயே அமர்ந்திருந்தால்‌ வேடனுடைய 
அழ்பிற்கு இலக்கு ஆவோம்‌. இருதலைக்‌ கொள்ளி 
எறும்பு போல்‌ அகப்பட்டுக்கொண்டோமே! நீயே 
எங்களைக்‌ காக்கவேண்டும்‌ ?? என்று மனம்‌ கலங்கி 
வேண்டின. 


அந்நிலையில்‌ அவ்‌ வேடன்‌ அப்‌ புறாக்களைக்‌ குறி 
பார்த்துக்கொண்டே மெல்ல மெல்லப்‌ பின்னே 
நகர்ந்தான்‌. அங்கே அவனுக்குப்‌ பின்புறத்தில்‌ ஒரு 
பாம்புப்‌ புற்று இருந்தது. அதை அவன்‌ கவனிக்க 
வில்லை. அப்புற்றினுள்‌ இருந்த ஒரு நாகம்‌ வெளியே 
“வந்து அவனுடைய காலில்‌ தீண்டிற்று. அதற்குள்‌ 
அவன்‌ அம்பை எய்து விட்டான்‌. அவ்வம்பு குறி 
தப்பிச்‌ சென்று, மேலே வட்டமிட்டுக்கொண்டிருந்த 
இராஜாளியைக்‌ கொன்ற்து. வேடன்‌ மயக்கமுற்றுக்‌ 
கீழே விழுந்து இறந்தான்‌. 


இடுக்கண்களிலிருந்து விடுபட்ட புறாக்கள்‌ 
இரண்டும்‌ தெய்வத்தை வாழ்த்திப்‌ பறந்து சென்றன. 


இக்‌ கதையினால்‌ :: எல்லாம்‌ தெய்வச்‌ செயல்‌ ??: 
என்றும்‌, ** கடவுளை நம்பினோர்‌ துன்பங்களிலிருந்து 
விடுவிக்கப்படுவர்‌ ?? என்றும்‌ இரு உண்மைகள்‌ 
விளங்குகின்றன அல்லவா ₹ 


நான்காம்‌ புத்தகம்‌ டு 


கிளம்பினால்‌ வட்டமிட்டுக்கொண்டு தீய 
இராஜாளி அமர்ந்திருந்தனர்‌ உள்ளம்‌ 
தொடுத்து கண்ணுந்றான்‌ அம்பு 
இலக்கு இருதலைக்கொள்ளி வில்‌ 
நிலை தீண்டிற்று குறி 
புற்று மயக்கம்‌ எய்து 
விடுபட்ட இடுக்கண்‌ பற்றி 
பயிற்சி 


படத்தில்‌ நீ காண்பவைகளைப்‌ பற்றிச்‌ சில 
வாக்கியங்கள்‌ கூறு. 
கேள்விகள்‌ 
புருக்களுக்கு ஏற்பட்ட இடுக்கண்கள்‌ யாவை ₹ 
அப்போது அவை என்ன செய்தன ₹ 
வேடன்‌ எவ்வாறு ஆனான்‌ ₹ 


இராஜாளி எவ்வாறு இறந்தது *, 
இக்கதையால்‌ விளங்கும்‌ உண்மைகள்‌ யாவை ₹* 


கு னி ஒர 





மாணவ மாணவிகளே, நான்‌ யாரென்று. உங்க 
ளுக்குத்‌ தெரியுமா? நான்தான்‌ தென்னை. நான்‌ 
என்னையும்‌ என்‌ இனத்தையும்‌ பற்றிய கதையை உங்க 
ளுக்குச்‌ சொல்ல விரும்புகின்றேன்‌. முதலில்‌ என்‌ 
னோடூ சேர்ந்தவை இன்னின்ன என்று .கூறியபின்‌ 
என்னைப்பற்றி உரைக்கின்றேன்‌. பனை, கமுகு, 
ஈந்து முதலியன என்‌ இனத்தைச்‌ சேர்ந்தவை. 

நான்‌ வெப்பமுள்ள நீர்ப்பாங்கான இடத்தில்‌ * 
வளர்வேன்‌ ; என்னை நட்டு வளர்த்த ஐந்தாண்டு 
களுக்குள்‌ பலன்தரத்‌ தொடங்குவேன்‌. நான்‌ பற்பல 
நன்மை தீமைகளுக்கும்‌ பயன்படுகின்றேன்‌ ; 


நான்காம்‌ புத்தகம்‌ 12 


திருமணத்தின்‌ போதும்‌ திருவிழாக்‌ காலங்களிலும்‌ 
சில சிறப்பான நாட்களிலும்‌ என்‌ குருத்தைக்‌ 
கொண்டு பற்பல விதங்களில்‌ வீடுகளை அழகுபடுத்து 
கின்றனர்‌ ; சுருங்கக்கூறின்‌, கூரைவீடு முழுவதும்‌ 
என்பாலுள்ள பாகங்களால்‌ ஆகியவை என்று 
கூறலாம்‌. என்னை மக்கள்‌ பூவுலகக்‌ கற்பகத்தரு 
என்று கூறுவர்‌. 

நான்‌ பெரும்பாலும்‌ பல பண்டங்களிலும்‌ சேர்‌ 
கின்றேன்‌. தேங்காயைக்‌ குழம்புக்கு உபயோகிக்‌ 
கின்றனர்‌. நான்‌ கடவுள்‌ வழிபாட்டுக்கு இன்றியமை 
யாப்‌ பொருளாகின்றேன்‌. தேய்க்க எண்ணெய்‌ 
ஆகின்றேன்‌ ; கட்டுதற்குக்‌ கயிறாகின்றேன்‌. வீட்‌ 
டிற்கு விட்டமாயும்‌, உறைத்து நிற்க உத்திரமாயும்‌, 
மேற்கூரை வரிசீசலாயும்‌, கீற்றாயும்‌, கால்‌ துடைக்க 
மிதியாயும்‌, வாய்க்கால்‌ கடகீக வழிப்‌ பாலமாயும்‌ வீடு 
பெருக்க விளக்குமாறாகவும்‌ பயன்படுகின்றேன்‌. 
வேனிற்கால பானத்திற்கு இளநீர்‌ தருகின்றேன்‌. 
ஆதலின்‌ மக்கள்‌ என்னைப்‌ போற்றிவருகின்றனர்‌. 

என்பாற்‌ சேர்ந்த பனை என்னைப்‌ போல மக்க . 
ஸஞூக்கு ஓரளவு பயனுடையது. இது வெப்பமான 
இடங்களில்‌ பயிராகும்‌. பனையினின்று பதநீர்‌ 
இறக்கிப்‌ பக்குவமாகக்‌ காய்ச்சிப்‌ பனைவெல்லம்‌ செய்‌ 
கின்றனர்‌. பதநீரை நாள்தோறும்‌ காலையில்‌ பருகி 
வந்தால்‌, உடல்‌ வெப்பம்‌ தணியும்‌. மனிதர்‌ தத்தம்‌ 
நிலங்களின்‌ வரம்புகளைக்‌ காட்டப்‌ பனங்கொட்டை 
களைப்‌ போட்டு முளைக்க வைக்கின்றனர்‌; அவை 
சிறு கன்றுகளாக ஆவதற்கே குறைந்தது பத்தாண்‌ 
டாகும்‌ ; பெருமரமாகி நுங்குதர முப்பதாண்டேனும்‌ 
ஆகும்‌. இதன்‌ பழத்தைக்கூட மனிதர்‌ தின்கின்றனர்‌. 


14 சுதந்திர மணி வாசகம்‌ 


இதனால்தான்‌ ,: பசிக்குப்‌ பனம்பழத்தைத்‌ தின்றால்‌, 
பித்தம்‌ படாதபாடு படும்‌ ?? என்ற பழமொழி வழங்கு 
கிறது. ச 

என்னுடன்‌ அடுத்து உறவுள்ளது கமுகு. இது 
வெப்பமும்‌ குளிர்சீசியும்‌ பொருந்திய இடங்களில்‌ 
பயிர்‌ செய்யப்படும்‌. இதுவும்‌ மக்களுக்குச்‌ சிறிதளவு 
பயனுடையது. இதன்‌ முற்றிய கொட்டைகளைச்‌ சீவ 
லாகசீ சீவி அச்சீவலை வெற்றிலையுடன்‌ போட்டு 
மென்று தின்கின்றனர்‌. திருமணத்தின்‌ போது 
வந்தவர்களுக்குச்‌ சீவலை வெற்றிலையுடன்‌ சேர்த்து 
வழங்குகின்றனர்‌. நம்‌ வீட்டுக்கு வந்தவர்க்கு 
மரியாதை காட்டக்‌ கொடுப்பதுமுண்டு. 


என்னைச்‌ சேர்ந்த மற்றொன்று ஈந்து. அதனை 
ஈசீசமரம்‌ என்று சொல்வர்‌. இதனை மனிதர்‌ முளைக்க 
வைக்காமலே இனம்‌ பெருக்கும்‌ *(முறைகளால்‌ காடூ। 
களில்‌ தானே முளைத்துப்‌ பயிராகிறது. இதன்‌ பழம்‌ 
உண்ண உருசியாய்‌ இருக்கும்‌. மரமான பின்னர்‌ 
மேலேறிப்‌ பழங்கொள்ள இயலாது; சிறு செடியாய்‌ 
இருக்கும்போதே இனிய பழம்‌ தரும்‌. இதன்‌ ஓலை 
களால்‌ பாய்‌ பின்னுகின்றனர்‌. 


எங்களை நட்பினர்களுக்கு உவமையாகப்‌ புலவர்‌ 
கள்‌ கூறுவதுண்டு. முதல்‌ நட்பினர்‌ கண்டு பேசிய 
நாள்‌ தொடங்கி, அடிக்கடி வந்து கண்டு கொள்ளா 
விடினும்‌ உள்ளம்‌ ஒத்த ' நட்பினராய்‌ விளங்குவர்‌. 
அதுபோலப்‌ பனங்கொட்டையை ஊன்றியபின்னர்‌ 
அதற்குத்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ தண்ணீர்‌ ஊற்றிப்‌ பாது 
காக்காவிட்டாலும்‌ பிற்காலத்தில்‌ நல்ல இனிய நுங்கு 
தந்து மகிழ்விக்கும்‌. 


நான்காம்‌ புத்தகம்‌ 15 


இடை நட்பினர்‌ சில நாட்களுக்கு ஒரு முறையே 
னும்‌ கண்டு நலம்‌ விசாரித்தால்தான்‌ நட்புடன்‌ 
இருப்பர்‌. அதுபோலத்‌ தென்னம்பிள்ளையை ஊன்‌ 
றிய பின்னர்‌ சில நாட்களுக்கு ஒருமுறையாகப்‌ பல 
தடவை வந்து தண்ணீர்‌ ஊற்றிக்‌ எப்பாழ்றிஞுல்‌- 
தான்‌ நற்பலன்‌ தரும்‌. 

கடை நட்பினர்‌ இடைவிடாது நாள்தோறும்‌ 
சென்று கலந்து உறவாடிப்பழகினால்தான்‌ அவர்கள்‌ 
நட்பு நிலைக்கும்‌; இல்லையாயின்‌ நீங்கும்‌. அது 
போன்றே கமுகு மரத்தைத்‌ தினந்தோறும்‌ தண்ணீர்‌ 
ஊற்றிப்‌ பேணி வந்தால்தான்‌ அது பின்னாளில்‌ 
நற்பயன்‌ நல்கும்‌. 


முதன்மையாக இனம்‌ பெருக்கும்‌ முறை 
உரைக்கின்றேன்‌ நீர்ப்பாங்கான 
திருமணத்தின்‌ போது வரம்பு காட்ட 
வரிச்சல்‌ வேனிற்‌ காலம்‌ 
படாதபாடு பானமாக 
உறவுள்ளது .... பனையினின்று 
கொள்ளாவிடினும்‌ துருவலாக 
இன்றியமையாத பூவுலகம்‌ 
இன்னின்ன கற்டுத்தரு 

பயிற்சி 


டூ பெயர்ச்‌ சொல்‌ சேர்த்துப்‌ படி. 
2 உயரமாக வளரும்‌. 
--- ப நீ பார்த்திருக்கிறாயா ₹ 
ம்‌ வை வை வ இவைகள்‌ ஓர்‌ இனம்‌, 
(2 வினைச்சொல்‌ சேர்த்துப்‌ படி. 
மணற்பாங்கான இடங்களில்‌ தென்னை மரம்‌----. 
உங்கள்‌ ஊரில்‌ பனை மரங்கள்‌ ----. 
உனக்கு துங்கு ----. 


16 சுதந்திர மணி வாசகம்‌ 


கேள்விகள்‌ 

1. தென்னை இனத்தைச்‌ சேர்ந்தவை யாவை$ 

2. தென்னையின்‌ உபயோகங்களைக்‌ கூறு. 

3. முதல்‌ நட்பினர்‌ எதற்கு உவமையாகக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளனர்‌ ₹ விளக்கிக்‌ கூறுக. ர 

4. கமுகு ஏன்‌ கடை நடீபினருக்கு உவமிக்கப்‌ 
பட்டுள்ளது ₹ 

5. பதநீரின்‌ நன்மை என்ன ₹ 

6. பனையைப்பற்றிய பழமொழி யாது ₹ 


6. கண்ணாடி 

தகப்பனார்‌ :--கந்தா, காலையில்‌ என்ன விளை 
யாட்டு விளையாடுகிறாய்‌ ₹ 

கந்தன்‌ :--நான்‌ கோலி ஆட்டம்‌ ஆடுகிறேன்‌. 

தகப்பனார்‌ :--உன்னுடைய கேகோலிகளைக்‌ 
கொண்டுவா பார்ப்போம்‌. ்‌ 

கந்தன்‌ :--இதோ ! கொண்டு வருகிறேன்‌. 

தகப்பனார்‌ :--(குண்ணாடிக்‌ கோலியை எடுத்துக்‌ 
கொண்டு) இது என்ன கோலி, கந்தா ₹ 

கந்தன்‌ :--அப்பா; இதுதான்‌ கண்ணாடிக்கோலி, 

தகப்பனார்‌ :--கண்ணாடி எப்படிச்‌ செய்யப்படு 
கிறதென்று உனக்குத்‌ தெரியுமா ₹* 

கந்தன்‌ :--அப்பா, அதன்‌ விவரம்‌ யாதொன்றும்‌ 
எனக்குத்‌ தெரியாது. அதைப்பற்றி எனக்குத்‌ தெரிவி _ 
யுங்கள்‌. ர 

தகப்பனார்‌ :--இப்பொழுதே கூறுகின்றேன்‌ 
கேள்‌. ஆவலுடன்‌ கூர்ந்து கேட்டால்‌, நன்றாக 
நினைவில்‌ தங்கும்‌. - 





நான்காம்‌ புத்தகம்‌ 17 
கந்தன்‌ :--அப்படியே செய்கிறேன்‌ அப்பா. 
தகப்பனார்‌ :--கண்ணாடி ஒருவகை மணலினால்‌ 

ஆகியீ ஒரு பொருள்‌. சிற்சில இடங்களில்‌ கிடைக்‌ 
கும்‌ நல்ல மணலையும்‌ சோடா உப்பையும்‌ சுண்ணாம்பு 
நீற்றையும்‌ சிறிது கரித்தூளையும்‌ கலந்து நன்கு 





பொடிசெய்து அதிகச்‌ சூடுள்ள உலைகளில்‌ வைத்துக்‌ 
காய்ச்சுவார்கள்‌. அப்பொருள்கள்‌ மெழுகென உருகிப்‌ 
பாகு போன்ற திரவம்‌ உண்டாகும்‌. அதை அச்சுக்‌ 
கட்டைகளில்‌ ஊற்றிப்‌ பலவித வடிவுடைய பொருள்‌ 
கள்‌, பாத்திரங்கள்‌ முதலியன செய்யப்படுகின்றன. 





18 சுதந்திர மணி வாசகம்‌ 


கந்தன்‌ :--அப்பா, இது உண்டாகும்‌ விதம்‌ 
அறிந்தேன்‌. இது எவ்வாறு, யாரால்‌ முதன்முதலில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை எனக்குச்‌ சற்றுத்‌ 
தெளிவுடன்‌ அறிவிக்கவேண்டுகிறேன்‌. 


தகப்பனார்‌ :--பல ஆண்டுகளுக்கு முன்‌ ஆங்கி” 
லேய மாலுமிகள்‌ சிலர்‌ ஆசியா மைனர்‌ என்னும்‌ 
நாட்டின்‌ கடற்கரையில்‌ தங்க நேர்ந்தது. அச்சமயம்‌ 
அவர்கள்‌ மணலைத்‌ தோண்டி அடுப்புப்‌ போலசீ 
செய்து நெருப்புப்‌ போட்டுச்‌ சோறு ஆக்கினர்‌. அப்‌ 
பொழுது அடுப்பின்‌ அடிப்பாகத்திலுள்ள மண 
லெல்லாம்‌ வெப்பத்தால்‌ திரவமாகி நல்ல ஒளியுள்ள 
பொருக்குகளாகத்‌ தென்பட்டன. அவைகளைக்‌ கண்ட 
தும்‌ அவர்கள்‌ எல்லாப்‌ பொருக்குகளையும்‌, வேண்டிய 
அளவு மணலையும்‌ தங்கள்‌ நாட்டிற்கு எடுத்துச்‌ 
சென்று சோதித்துப்‌ பார்த்தனர்‌. பின்னர்‌, கண்ணாடி 
யாகச்‌ செய்ய முற்பட்டனர்‌. 


கந்தன்‌ :--அப்பா, கண்ணாடி கண்டுபிடிக்கப்‌ 
_ பட்ட விவரம்‌ அறிந்தேன்‌. எனக்கு இதன்‌ தன்மை 
களைப்‌ பற்றிக்‌ கொஞ்சம்‌ தெரிவிக்க விரும்புகிறேன்‌. 


தகப்பனார்‌ :--கூறுகிறேன்‌. நீ நன்கு கவனி. 
இது ஒளியைத்‌ தன்வழியாக ஊடுருவிச்‌ செல்லவிடும்‌. 
இதனால்‌ ஆகிய பாத்திரங்களில்‌ வைக்கப்படும்‌ 
சுவையான பண்டங்கள்‌ கைத்துப்போகா. இன்ன 
பொருள்‌ உட்பக்கம்‌ உள்ளது என்று வெளிப்‌ * 
பக்கத்திலிருந்து அறியலாம்‌. இதனோடு பல வர்ணங்‌ 
கள்‌ கலந்து அழகிய பொருள்களை உண்டாக்க 
முடியும்‌. 


நான்காம்‌ புத்தகம்‌ 19 


கந்தன்‌ :--அப்பா, இதனால்‌ ஏற்படும்‌ தீங்குகள்‌ 
இருந்தால்‌ கூறுங்கள்‌. நான்‌ தெரிந்துகொள்ள மிகவும்‌ 
விரும்புகிறேன்‌. 


தகப்பனார்‌ :--இதுகூட உனக்குத்‌ தெரியாதா ! 
வேண்டுமானாஷ்‌ சொல்லுகிறேன்‌. இதன்‌ உடைந்து 
போன துண்டுகள்‌ கீழே கிடந்து 'காலில்‌ குத்தி 
விட்டால்‌, அக்குத்துவாய்‌ நஞ்சுப்‌ புண்ணாக மாறிப்‌ 
பெருந்‌ தீங்கை உண்டாக்கும்‌. இது உடையுந்‌ 
தன்மை உடையது ; அதிக உஷ்ணம்‌ ஏறிய கண்ண்டி 
யில்‌ குளிர்ந்த நீர்பட்டால்‌, அது உடனே வெடித்து 
விடும்‌. 


கந்தன்‌ :--அப்பா, கண்ணாடியைப்பற்றி இன்று 
நன்றாகத்‌ தெரிந்துகொண்டேன்‌. அம்மா சிற்றுண்டி 
சாப்பிடக்‌ கூப்பிடுகிறாள்‌. போவோம்‌ வாருங்கள்‌. 


தகப்பனார்‌ :--௪ரி, அப்படியே செல்வோம்‌. 


தெரிவியுங்கள்‌ தென்பட்டன 
கூர்ந்து முற்பட்டனர்‌ 
நீற்றையும்‌ ஊடுருவி 
வடிவுடைய சுவையான 

* முதன்முதலில்‌ பண்டங்கள்‌ 
தெளிவுடன்‌ கைத்துப்போகா 
அறிவிக்க அறியலாகும்‌ 
ஆங்கிலேய குத்திவிட்டால்‌ 
திரவமாகி பெருந்தீங்கு 


பொருக்குகள்‌ சிற்றுண்டி 


20 சுதந்திர மணி வாசகம்‌ 


இலக்கணம்‌ 

கண்ணாடி--என்பது ஒரு பொருளின்‌ பெயர்‌. 

வீடு- என்பது ஓர்‌ இடத்தின்‌ பெயர்‌. 

காலை---என்பது ஒரு காலத்தின்‌ பெயர்‌. 

கை--என்பது ஒரு சினையின்‌ (உறுப்பின்‌) பெயர்‌. 

உஷ்ணம்‌--என்பது குணத்தின்‌ பெயர்‌. 

ஓடுதல்‌--என்பது ஒரு தொழிலின்‌ பெயர்‌. 

பெயர்ச்‌ சொற்கள்‌ பொருட்பெயர்‌, இடப்பெயர்‌, காலப்‌ 
பெயர்‌, சினைப்‌ பெயர்‌, குணப்பெயர்‌, தொழிற்‌ பெயர்‌-- 
என்று ஆறு வகைப்படும்‌. 


கேள்விகள்‌ 
1. கண்ணாடி எப்படிச்‌ செய்யப்படுகிறது? 
2. கண்ணாடி எவ்வாறு, யாரால்‌ முதன்‌ முதலில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது ₹ 
3. கண்ணாடியின்‌ நல்ல தன்மைகளைச்‌ சொல்லுக. 
4. கண்ணாடியால்‌, நமக்கு ஏற்படும்‌ தீங்கு யாது ₹ 


21 





7. பருத்தி 


நாம்‌ பலவித ஆடைகளை உடுத்துகிறோம்‌. 
அவைகளுள்‌ சில பட்டினாலும்‌ சில பருத்தியினாலும்‌- 
நெய்யப்பட்டவை. என்றாலும்‌ பொதுவாக நம்‌ 
நாட்டுமக்கள்‌ பருத்தியினால்‌ ஆகிய ஆடைகளையே 
மிகுதியாக உடுத்துகின்றனர்‌. ஆகவே, நமது” 
ஆடைக்குப்‌ பருத்தியிலிருந்து கிடைக்கும்‌ பஞ்சே 
பெரும்பாலும்‌ பயன்படுகின்றது. இத்தகைய பஞ்சு 
நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்பதை அறிவோம்‌. 


பருத்தியில்‌ மூன்று வகைகள்‌ உண்டு. ஒன்று 
இலவம்‌ பஞ்சு. அது மரத்தில்‌ உண்டாவது, ௮ம்‌. 
மரத்திற்கு இலவ மரம்‌ என்று பெயர்‌. இலவம்‌ 
பஞ்சு மெத்தைகளுக்கும்‌, . தலையணைகளுக்கும்‌. 
உபயோகப்படுகிறது. மற்றொன்று செடியில்‌ உண்‌ 
டாவது. இவ்வகையே பெரும்பாலும்‌ ஆடைகளுக்கு. 


22 சுதந்திர மணி வாசகம்‌ 


உதவுகின்றது. கொடியில்‌ உண்டாகும்‌ வகையும்‌ 
உண்டு. கொடிப்‌ பருத்தி அதிகமாகப்‌ பயிராவ 
தில்லை. 


பருத்திச்‌ செடி பொதுவாகக்‌ கரிசல்‌ நிலங்களை 
உடைய உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ மிகுதியாக விளை 
யும்‌ ; ஆகவே,” பருத்திச்‌ செடி வானம்‌ பார்த்த பிர 
தேசங்களில்‌ நன்றாக விளையும்‌. பருத்திக்‌ காய்கள்‌ 
நன்கு முற்றிய பிறகு, அவைகளிலிருந்து பஞ்சை 
எடூப்பார்கள்‌. பிறகு பஞ்சு வேறு விதை வேறுகப்‌ 
பிரிக்கத்‌ திரிமணே என்ற ஒரு கருவியை உபயோகிப்‌ 
பர்‌; கை ராட்டினம்‌, தக்களி முதலியவற்றின்‌ துணே 
கொண்டு நூலாக நூற்று வீசனத்தில்‌ சுற்றுவர்‌ ; 
பின்னர்‌, ஆடையாக நெய்வர்‌. இவ்வாடைக்குகீ 
கதராடை எனப்‌ பெயர்‌. 


பொதுவாக நம்‌ இந்திய நாட்டில்‌ பம்பாய்‌, 
பஞ்சாப்‌, பீரார்‌, ஹைதராபாத்‌, சென்னை முதலிய 
மாகாணங்களில்‌ பருத்தி பயிரரகிறது. சென்னை 
இராச்சியத்தில்‌ கடப்பை, கர்நூல்‌, பல்லாரி, அனந்தப்‌ 
“பூர்‌, திருநெல்வேலி, இராமநாதபுரம்‌, கோயமுத்தூர்‌, 
ஆர்க்காடு முதலிய இடங்களிலும்‌ பருத்தி மிகுதியாகப்‌ 
பயிரிடப்படுகிறது. 


வேற்று நாடுகளாகிய அமெரிக்கா, எகிப்து 
முதலிய இடங்களில்‌ மிருதுவான நீண்ட இழைப்‌ 
பஞ்சு ஆங்கு விளையும்‌ “பருத்திச்‌ செடிகளின்றும்‌ 
எடுக்கப்படுகிறது. ஆனால்‌ நம்‌ நாட்டில்‌ குட்டை 
இழைப்‌ பருத்தியே பயிரிடப்படுகிறது. இக்குட்டை 
இழைப்‌ பருத்தி பிரிட்டன்‌, ஜப்பான்‌ போன்ற அயல்‌ 
நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றது. உலகிலேயே 


நான்காம்‌ புத்தகம்‌ 23 


பருத்தி விளைவில்‌ நம்‌ தாயகமாகிய இந்திய நாடு 
இரண்டாவது நிலையை எய்தியுள்ளது. இப்பருத்தித்‌ 
தொழிலைப்‌ போற்றி வளர்ப்போமாக. 


மேலும்‌, நம்‌ தமிழ்‌” நாட்டில்‌ சென்னை பக்கிங்‌ 
ஹாம்‌ மில்ஸ்‌,, கர்னாட்டிக்‌ மில்ஸ்‌, கோயமுத்தூர்‌ 
மில்ஸ்‌, மேட்டூர்‌ மில்ஸ்‌ முதலிய பல்வேறு பெயர்‌ 
கொண்ட நெசவாலைகள்‌ உள்ளன. 


காந்தியடிகள்‌ நூல்நூற்றலால்‌ பொறுமை, 
வாய்மை, உள்ளுரம்‌ முதலியன ஏற்படுகின்றன 
என்று வற்புறுத்திக்‌ கூறியுள்ளனர்‌. இதனைச்‌ செயல்‌ 
முறையில்‌ கொண்டு வருபவரே உணரலாகும்‌. 


சற்றேறக்‌ குறைய இரண்டாயிரம்‌ ஆண்டு 
களுக்கு முன்பு (வாழ்ந்துவந்த வள்ளுவப்‌ பெருந்‌ 
தகையார்‌ இசீ "சிறந்த தொழிலையே செய்து காலங்‌ 
கழித்து வந்தார்‌. இன்னும்‌ நூல்‌ நூற்றல்‌ குறித்துச்‌ 
சிலப்பதிகாரம்‌ முதலிய நூல்களில்‌ பரக்கக்‌ காண 
லாம்‌. 

சீரும்‌ சிறப்பும்பெற்ற இத்தொழிலை நாம்‌ அனை 
வரும்‌ செய்து நம்‌ சுயதேவையைப்‌ பூர்த்தி செய்து 
கொள்வோமாக. 


மெத்தை கரிசல்‌ நிலம்‌ வானம்‌ பார்த்த 
தலையணை பிரதேசம்‌ * திரிமணை 
வேற்றுநாடு கதராடை வீசனம்‌ 
வாய்மை உள்ளுரம்‌ வற்புறுத்தி 
பொறுமை பரக்க செயல்முறை 


சீர்‌ சுயதேவை பூர்த்தி 


24 சுதந்திர மணி வாசகம்‌ ' 


பயிற்சி 
(1) வாக்கியங்களில்‌ அமைத்துக்‌ கூறு. 
இழை, குட்டை, நாடு, போற்றி, சிலப்பதிகாரம்‌. 
(2 செடி, ஆடை, நிலம்‌, பொறுமை, நெசவு, 
நூற்றல்‌, ஆண்டு, பம்பாய்‌ -இப்பெயர்ச்‌ சொற்கள்‌ . 
எந்த வகையைச்‌. சேர்ந்தவை ₹ 


கேள்விகள்‌ 
ம்‌. பருத்தியில்‌ என்னென்ன வகைகள்‌. உண்டு ₹ 
2. திரிமணை எதற்கு உதவும்‌ ₹ 
3. கதராடை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 
4. சென்னை மாகாணத்தில்‌ எந்தெந்த இடங்களில்‌ 
மில்‌ துணிகள்‌ தயாரிக்கப்படுகின்றன ₹ 


8. கோபால கிருஷ்ண கோகலே 


தாய்‌ நாட்டிற்குப்‌ பெருந்‌ தொண்டாற்றிய தேச 
பக்தர்களுள்‌ கோபால கிருஷ்ண கோகலே என்பாரும்‌ 
ஒருவர்‌. உடலாலும்‌, பொருளாலும்‌, உளத்தாலும்‌ 
நாட்டிற்கு அரிய தொண்டு செய்தவர்‌ இவர்‌. 


இவர்‌ மகாராஷ்டிர நாட்டைசீ சேர்ந்த கோலாப்‌ 
பூரில்‌ ஏழ்மை மிக்க பிராமண குடும்பத்தில்‌ 1666-ஆம்‌ 
ஆண்டு தோன்றினார்‌. இவருடைய தகப்பனார்‌ 
கோலாப்பூருக்கு அருகிலுள்ள காகல்‌ என்னும்‌ ஊரில்‌ 
ஒரு சிறு வேலையில்‌ அமர்ந்திருந்தார்‌. கோகலே சிறு. 
வயதிலேயே தம்‌ தந்தையாரை இழக்க நேரிட்டது. 
எனினும்‌ இவருடைய சகோதரராகிய டன. 
இவருக்கு உதவி புரிந்தார்‌. 


நான்காம்‌ புத்தகம்‌ 25 


கோலாப்பூரில்‌ கோகலே எப்‌. ஏ. வரையிலும்‌ 
படித்த பின்னர்‌, பம்பாய்‌ சென்று பீ. ஏ. படிப்பை 
முடித்துக்‌ கொண்டார்‌. கோகலே எல்லாப்‌ பாடங்‌ 
களிலும்‌ நல்ல அறிவு உடையவர்‌. பொறிநூல்‌ 
அநிஞர்‌ (எஞ்சினீயர்‌) ஆவதற்கும்‌ சிறிது காலம்‌ 
பயின்று வந்தார்‌. இவர்‌ 8. ஸி. எஸ்‌..பரீட்சை எழுத 
இங்கிலாந்துக்குசீ செல்லவேண்டுமென்ற பெரு விருப்‌ 





புடையவராக இருந்தார்‌. ஆனால்‌ அவ்வெண்ணம்‌ 
பலிக்காது போயிற்று. 
அக்காலத்தில்‌ நம்‌ நாட்டில்‌ ஆங்கிலக்‌ கல்வியைப்‌ 
பரப்பவேண்டுமெனப்‌ பல அறிஞர்கள்‌ பாடுபட்டனர்‌. 
அக்காரியத்தில்‌ பெரிதும்‌ உழைத்தவர்‌ பால கங்காதர 
திலகர்‌, அகர்கர்‌, சிப்பளங்கர்‌ என்னும்‌ அறிஞர்கள்‌ 
ஆவர்‌. 
இவர்களும்‌ வேறு சிலரும்‌ சேர்ந்து ஒரு பாட 
சாலையை நிறுவினர்‌. அது சிறந்து வளர்ந்து 
மேன்மையுற ஆரம்பித்தது. 
அப்பொழுது அவர்கள்‌ தக்கணக்‌ கல்விச்‌ சங்கம்‌ 
-ஒன்று பூனாவில்‌ ஏற்படுத்தி அதில்‌ பல எளிய மகா 


26 சுதந்திர மணி வாசகம்‌ 


ராஷ்டிர மாணவர்களுக்கு இலவசமாகக்‌ கல்வி புகட்டி 
வந்தனர்‌. அப்‌ பணியில்‌ கோகலே ஊதியத்தை 
அதிகம்‌ பொருட்‌ படுத்தாது ஆசிரியராக வேலைபார்த்து 
வந்தார்‌. இவர்‌ சிறந்த ஆசிரியரெனப்‌ பலராலும்‌ 
போற்றப்‌ பெற்றார்‌. ஏனெனில்‌, எந்தப்‌ பாடத்தையும்‌ 
எளிய முறையில்‌ மாணவர்‌ மனத்தில்‌ பதியுமாறு 
கற்பித்து வந்தார்‌ ; மாதவ கோவிந்த ரானடே என்னும்‌ 
அரசியல்‌ நிபுணரிடம்‌ பலகால்‌ பழகிவந்தமையால்‌, 
அரசியல்‌ நுணுக்கங்களையும்‌ நன்கு அறியலானார்‌ ; 
சர்வஜன சபையார்‌ ஏற்படுத்திய பத்திரிகைக்கு 
ஆசிரியராகவும்‌ இருந்துவந்தார்‌ ) பிறகு அச்சபை 
யுடன்‌ முரண்பட்டுத்‌ தகீ்கண சபை என்ற சங்கத்தை 
ஏற்படுத்தினார்‌. 

இவர்‌ பம்பாய்‌ சட்ட நிரூபண சபை உறுப்பின 
ராகவும்‌, பூனா நகரசபை உறுப்பினராகவும்‌ இருந்து 
பற்பல அரிய சேவைகள்‌ செய்து வந்தார்‌. பொதுத்‌ 
தொண்டில்‌ இறங்கிய இவர்‌ மனம்‌ ஆசிரிய வேலையில்‌ 
அமர்ந்திருக்க ஆவல்‌ கொள்ளவில்லை. ஆகவே, 
இவர்‌ அத்தொழிலை விடுத்தார்‌. 

எல்லோருக்கும்‌ இலவசக்‌ கட்டாயக்‌ கல்வி 
அளிக்கப்படவேண்டுமென்ற ஆரம்பக்‌ கல்வி மசோ 
தாவை இவர்‌ சட்டசபை ஆராய்ச்சிக்குக்‌ கொண்டு 
வந்தார்‌. வரிச்சுமையால்‌ குடியானவர்கள்‌ மிகக்‌ 
கஷ்டப்பட்டனர்‌. அக்கஷ்டத்தை நீக்க இவர்‌ பெரும்‌ 
பாடுபட்டார்‌. தேசத்‌ தொண்டே வாழ்க்கைத்‌ தொண்‌ 
டெனக்‌ கருதி உழைத்து வந்த இந்தியர்‌ ஊழியர்‌ 
சங்கம்‌ பூனாவில்‌ 1905 ஆம்‌ ஆண்டில்‌ இவரால்‌ 
ஏற்படுத்தப்பட்டது. இவர்‌ வெளியூர்களுக்குச்சென்று 
இந்தியர்‌ அங்குப்‌ படுந்துன்பத்தை நீக்கப்‌ பெரிதும்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 27 


பாடுபட்டார்‌. இவ்வாறு இவர்‌ தென்னாப்பிரிக்கா, 
மோரி௬, நேடால்‌, பினாங்கு, சிங்கப்பூர்‌ முதலிய ஊர்‌ 
களுக்குச்‌ சென்று திரும்பிய பிறகு மீண்டும்‌ 
தென்னாப்பிரிக்கா சென்று அவ்வரசாங்கத்தாரோடு 
பலவகைகளில்‌ உடன்பரக்கை செய்து கொண்டார்‌. 


கோகலே சிறந்த அறிவாளி ; உண்மையை ஒரு 
பொழுதும்‌ மறக்காத இயல்புடையவர்‌ ; பிறர்‌ செய்த 
சூற்றங்களை முன்னின்று கண்டித்துப்‌ பேசும்‌ தன்மை 
உடையவர்‌ ; ஊக்கமும்‌ விடா முயற்சியும்‌ ஒருங்‌ 
குடையவர்‌. தன்னலம்‌ பேணாத்‌ தகைமையாளர்‌. 
இவ்வாறு பெரும்‌ புகழ்பெற்று விளங்கிய கோகலே. 
பெருமான்‌ 1915-ஆம்‌ ஆண்டு இவ்வுலக வாழ்வை 
நீத்தார்‌. எனினும்‌, இவருடைய புகழுடம்பு இன்றும்‌ 
நின்று நிலவுகிறது. 


தொண்டாற்றிய முன்னின்று 

உளத்தாலும்‌ தகைமையாளர்‌ 

ஏழ்மைமிக்க ஒழுங்குடையவர்‌ 

பலிக்காது நிலவுகிறது 

உடன்படிகீகை இயல்புடையவர்‌ 
பயிற்சி 


மெளனமாகப்‌ படி : 

0) தொண்டு செய்கிறவர்‌ தொண்டர்‌. 

(2) பக்தியுடையவர்‌ பகீதர்‌. 

(“ அறிவு உடையவர்‌ அறிஞர்‌ அல்லது அறிவாளி. 

இதே மாதிரி பின்‌ வருபவைகளையும்‌ முடித்துக்கூறு. 
செல்வம்‌ உடையவர்‌ ல 
படிப்பு உடையவர்‌ 
தொழில்‌ செய்பவர்‌ 
முதல்‌ உடையவர்‌ 














28 சுதந்திர மணி வாசகம்‌ 


கேள்விகள்‌ ்‌ 

1. கோகலேக்குச்‌ சிறுவயதில்‌ உதவி செய்தவர்‌ யார்‌ * 

2. இவர்‌ சிறந்த ஆசிரியரெனப்‌ புகழ்ப்பெறக்‌ 
காரணம்‌ என்ன ₹ 

3. கோகலே கல்விகற்ற வரலாற்றைக்‌ கூறுக. 

4. கோகலே நம்‌ நாட்டு மக்களிடத்தில்‌ அதிகப்‌ 
பற்றுடையவர்‌ என்பதை விளக்குக. 

த. கோகலேயின்‌ குணாதிசயங்களைக்‌ கூறுக. 


9. சிவாஜி 


தென்னிந்தியாவில்‌ தோன்றி விளங்கிய வீரர்‌ 
களுள்‌ சிவாஜி ஒருவர்‌. சாதாரண வீரராக இருந்த 
அவர்‌ தம்முடைய முயற்சியால்‌ ஒரு சுயேச்சை 
மன்னர்‌ ஆனார்‌. மகாராட்டிர சமூகம்‌ சிவாஜியால்‌ 
முன்னேற்றம்‌ அடைந்தது. மகாராட்டிரரை நாடா 
ளும்‌ மரபினராகசீ செய்தவர்‌ சிவாஜியே. அவரால்‌ 
இந்திய சரித்திரத்தில்‌ மகாராட்டிரரின்‌ போர்த்திறமை 
என்றும்‌ விளங்குவதாயிற்று. 

சிவாஜி பூனாவில்‌ பிறந்தவர்‌. அவருடைய 
தகப்பனார்‌ பெயர்‌ ஷாஜி ; தாயார்‌ :பெயர்‌ ஜீஜீபாய்‌. 
ஷாஜி என்பவர்‌ பீஜப்பூர்‌ சமஸ்தானத்தில்‌ ஓர்‌ 
உயர்ந்த அலுவலில்‌ இருந்தார்‌. 

சிவாஜியை அவருடைய இளமையில்‌ ஜீஜீபாயும்‌, 
தாதாஜி என்ற ஆசிரியரும்‌ கண்காணித்து வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ அவருக்குப்‌ பண்டை வீரர்களின்‌ சரித்திர௩்‌'்‌ 
களை அடிக்கடி கூறி வந்தார்கள்‌. தாமும்‌ ஒரு 
வீரராக வேண்டும்‌ என்ற அவா சிவாஜியின்‌ உள்ளத்‌ 
தில்‌ குடிகொண்டது. ஆகையால்‌, அவர்‌ போர்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 29 


முறைகளை நன்கு பயின்றார்‌; போர்‌ முறைகளில்‌ 
பயிற்சி பெற்ற தோழர்கள்‌ பலரைச்‌ சேர்த்து ஒரு 
படையை அமைத்தார்‌ ; நாளடைவில்‌ பூனாவில்‌ ஒரு 
மகாராட்டிர அரசாங்கத்தை ஏற்படுத்தினார்‌. 
அக்காலத்தில்‌ தென்னிந்தியாவில்‌ முஸ்லீம்‌ அரசு 
களும்‌, இந்து” அரசுகளும்‌ பல இருந்து வந்தன. 
வட இந்தியாவில்‌ டில்லி மா நகரில்‌ முகலாய சக்கர 





வர்த்தி ஆட்சி செய்து வந்தார்‌. சக்கரவர்த்தியா 
ருடைய ஆதிக்கம்‌ இந்தியாவில்‌ பெரும்‌ பகுதியில்‌ 
பரவி இருந்தது. சிவாஜியின்‌ தீரத்தைக்‌ கண்ட 
.சக்கரவர்த்தியார்‌ அவரையும்‌ ஒரு மன்னராக ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. 

சிவாஜி மன்னர்‌ தெய்வ பக்தியும்‌, சத்தியமும்‌, 
பெருந்தன்மையும்‌ உடையவர்‌ ; சான்றோர்களிடத்தில்‌ 


30 சுதந்திர மணி வாசகம்‌ 


அவர்‌ பற்று உடையவர்‌ ; இடுக்கண்களுக்கு அஞ்சாத 
நெஞ்சம்‌ படைத்தவர்‌ ; முயற்சியில்‌ பின்வாங்காத 
ஊக்கமும்‌ துணிவும்‌ உடையவர்‌; எதிரிகளின்‌ 
படைகள்‌ தம்மால்‌ தோற்கடிக்கப்‌ பட்டாலும்‌, அவர்‌ 
களைச்‌ சேர்ந்த பெண்களிடமும்‌, மற்ற மக்களிடமும்‌ 
எவ்வித விரோதமும்‌ பாராட்டமாட்டார்‌ ; அவர்களைத்‌ 
தக்கவாறு பாதுகாத்து அனுப்புவார்‌; நாட்டின்‌ 
நிலைமையையும்‌, சமூகத்தையும்‌ உயர்த்த வேண்டும்‌ 
என்பதே அவருடைய நோக்கம்‌. 


சிவாஜி எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாதவர்‌. அவ்வாறு 
இருந்தும்‌ அவர்‌ தம்முடைய மதிவன்மையாலும்‌, 
வாய்மையாலும்‌ நாட்டை நேர்மையாக ஆண்டு 
வந்தார்‌. சிவாஜியின்‌ பெயர்‌ இந்திய சரித்திரத்தில்‌ 
சிறப்பாகக்‌ கொண்டாடப்படுகிறது. சிவாஜி நாட்டிய 
அடிப்படையால்‌, மகாராட்டிர அரசுகள்‌ பல இந்தி 
யாவில்‌ தோன்றலாயின. ஒரு காலத்தில்‌ மகாராட்டிர 
ராஜ்யங்கள்‌ இந்தியாவில்‌ வல்லரசுகளாக விளங்கின. 
இப்போதும்‌ மகாராட்டிரசீ சிற்றரசுகள்‌ பல உள. 
இந்தியக்‌ குடியரசுடன்‌ அவை இணைப்புற்று விளங்கு 
கின்றன. சிவாஜியின்‌ வரலாற்றைப்‌ பற்றி நீங்கள்‌ 
மேல்‌ வகுப்புக்களில்‌ விரிவாக அறிவீர்களாக. 


சுயேச்சை சமஸ்தானம்‌ அலுவல்‌ * 
போர்த்திறமை குடிகொண்டது போர்‌ முறை 
அவா ஆதிக்கம்‌ சக்கரவர்த்தி 
பயின்றார்‌ ஏற்றுக்கொண்டார்‌ பெரும்‌ பகுதி 
தீரத்தை மரபினர்‌ தெய்வ பக்தி 
சத்தியம்‌ இடுக்கண்‌ சான்றோர்‌ 


பற்று பாதுகாத்து அஞ்சாத நெஞ்சம்‌ 








நான்காம்‌ புத்தகம்‌ 31 


வாய்மை நேர்மை மதிவன்மை 
நாட்டிய அடிப்படை சரித்திரம்‌ 
வல்லரசு சிற்றரசு குடியரசு 
பெருந்‌ தன்மை 

இலக்கணம்‌ 


சிவாஜி :--இப்பெயர்‌ ஒரு மனிதனைக்‌ குறிக்கிறது. 

குதிரை; மரம்‌, கல்‌, இப்பெயர்கள்‌ ஓவ்வொரு 
பொருளைக்‌ குறிக்கின்றன. 

மனிதரைக்‌ குறிக்கும்‌ பெயர்ச்‌ சொற்கள்‌ உயர்திணே 
எனப்படும்‌. மற்றப்‌ பெயர்ச்‌ சொற்கள்‌ அஃறிணே எனப்‌ 
படும்‌. 

கேள்விகள்‌ 

1. சிவாஜியின்‌ தகப்பனார்‌ பெயர்‌ என்ன?₹ தாயார்‌ 
பெயர்‌ என்ன $ ஆசிரியர்‌ பெயர்‌ என்ன ₹ 

2. இளமையில்‌ அவர்‌ கொண்ட அவா என்ன ₹ 

3. சிவாஜியிடம்‌ விளங்கிய குணங்கள்‌ யாவை * 


10. கோழியும்‌ வாத்தும்‌ 


குடியானவர்கள்‌ கோழிகளையும்‌, வாத்துக்களையும்‌ 
வளர்ப்பார்கள்‌. அவை மனிதர்க்கு உபயோகமுள்ள 
பறவைகள்‌. அவைகளை வளர்ப்பது ஒரு குடிசைத்‌ 
தொழில்‌ ஆகும்‌. அவைகளை வளர்ப்பதால்‌ வருவாயும்‌ 
உண்டு. கோழிகள்‌ வளர்ப்பதையும்‌, வாத்துக்கள்‌ 
- வளர்ப்பதையும்‌ சிலர்‌ தொ ழிலாகக்கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌. 

சாதாரணக்‌ கோழிகள்‌ மூன்று மாதத்திற்கு ஒரு 
முறை முட்டை இடும்‌. ஒரு தடவையில்‌ பத்துப்‌ பதி 


32 சுதந்திர மணி வாசகம்‌ 


னைந்து முட்டைகளை இடும்‌. நல்ல சாதிக்கோழிகள்‌ 
தினந்தோறும்‌ முட்டை இடும்‌. கோழிமுட்டை 
மனிதர்க்கு உணவுப்‌ பொருளாக உதவுகிறது. கோழி 
யின்‌ இறைச்சியும்‌ சிலர்க்கு உணவாகும்‌. ஏழை 
களுக்குக்‌ கோழிகளை வளர்ப்பது ஒரு பிழைப்பு. 
அல்லவா ₹ 

கோழி நிலத்தில்‌ மட்டும்‌ வசிக்கும்‌. வாத்து 
நிலத்திலும்‌ இருக்கும்‌ ; நீரிலும்‌ இருக்கும்‌. கோழி 
யின்‌ அலகு மண்ணைக்‌ கிளறுவதற்குத்‌ தக்கபடி 
கூர்மையாக இருக்கிறது. வாத்தின்‌ அலகு அகன்று 
தட்டையாக இருக்கும்‌. அதில்‌ ஒரு சிறு துவாரமும்‌ 
காணப்படும்‌. நீரில்‌ உள்ள புழுக்களை அது பிடித்துத்‌ 
தின்னும்‌. அப்போது நீரெல்லாம்‌ அந்தத்‌ துவா 
ரத்தின்‌ வழியாகப்‌ போய்விடும்‌. வாத்தின்‌ பாதத்தைக்‌ 
கவனியுங்கள்‌. விரல்களுக்கு இடையில்‌ தோல்‌ 
இணைந்திருக்கும்‌. அதனால்‌ வாத்திற்குத்‌ தோலடிப்‌ 
பறவை என்று பெயர்‌. நீரில்‌ நீந்துவதற்கு அதன்‌ 
'தோலடி உதவியாக இருக்கிறது. வாத்தின்‌ உடலில்‌ 
தண்ணீர்‌ ஒட்டாது. அதன்‌ உடலின்‌ மேற்புறத்தில்‌ 
ஒருவித நெய்ப்பசை இருக்கிறது. 

பெட்டைக்‌ கோழி முட்டை இட்டுக்‌ குஞ்சு 
பொரிக்கும்‌. வாத்திற்குக்‌ குஞ்சு பொரிக்கத்‌ தெரி 
யாது. வாத்துமுட்டைகளைக்‌ கோழிமுட்டையுடன்‌ 
சேர்த்துக்‌ கோழியிடம்‌ வைப்பார்கள்‌, அது அவற்றை 
அடைகாத்துக்‌ குஞ்சுபொரிக்கும்‌. 

வாத்துமுட்டைகளும்‌ மனிதர்க்கு உணவுப்‌ 
பொருளாக உதவுகின்றன. வாத்து வளர்ப்போர்‌ நூற்‌ 
றுக்‌ கணக்கான வாத்துக்களை வளர்ப்பார்கள்‌. அவர்‌ 
கள்‌ அவைகளை ஓட்டிக்கொண்டு ஊர்‌ ஊராகச்‌ செல்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 33 


வார்கள்‌ ; ஆங்காங்குள்ள அறுவடையான வயல்‌ 
களில்‌ மேயவிடூவார்கள்‌. இரவில்‌ அவர்கள்‌ படல்‌ 
அமைத்து வாத்துக்களைக்‌ காவல்‌ காப்பார்கள்‌. 
இல்லாவிட்டால்‌ நரிகள்‌ , வாத்துக்களைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு போய்விடும்‌. 

நல்ல தீனியைத்‌ தின்றால்‌ வாத்துக்கள்‌ தினமும்‌ 
முட்டை இடும்‌. வாத்துக்காரர்கள்‌ அம்முட்டைகளை 
விற்றுப்‌ பணம்‌ சம்பாதிப்பார்கள்‌. சிலர்‌ வாத்து 
வளர்ப்பதை ஃ எப்போதும்‌ தமது தொழிலர்கக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. வாத்து முட்டைகள்‌ வெளி 
யூர்களுக்கும்‌ ஏற்றுமதி ஆகின்றன. ஏழைகள்‌ இத்‌ 
தொழிலைசீ செய்வது நல்லது அல்லவா ₹ 


குடிசைத்‌ தொழில்‌ வருவாய்‌ பிழைப்பாக 
சாதிக்‌ கோழிகள்‌ உணவுப்பொருளாக கிளறுவதற்கு 
பாதத்தை தோலடிப்‌ பறவை பொரிக்கும்‌ 
அறுவடை சம்பாதிப்பார்கள்‌ மேய 
ஏற்றுமதி 

பயிற்சி 


(1 பின்வரும்‌ சொற்களைத்‌ தனித்தனி வாக்கியங்களில்‌ 
அமைத்துக்‌ கூறு. 
கோழி, வாத்து, ரிக்‌, அலகு, மூட்டை. 
(2) பின்வரும்‌ சொற்கள்‌ ஒவ்வொன்றும்‌ கலர்‌ 
திணையைச்‌ சேர்ந்தவை ₹ 
கோழி, வாத்து, மக்கள்‌, கந்தன்‌, கழுதை, மரம்‌, 
கேள்விகள்‌ 
1. கோழிகளை வளர்ப்பதால்‌ என்ன உபயோகம்‌ ₹ 
2. வாத்தின்‌ அலகு எப்படி அமைந்திருக்கிறது * 
3. வாத்தின்‌ பாதம்‌ எப்படி இருக்கும்‌? அதனால்‌ 
அதற்கு என்ன உபயோகம்‌ 1 


34 


11. எவருக்கும்‌ துன்பம்‌ செய்யக்கூடாது 
(' சந்தைக்‌ கடையில்‌ ? என்ற மெட்டு) 

கல்வி கற்கும்‌ இளைஞ ரோர்நாள்‌ பலருங்‌ கூடியே 

கல்லும்‌ மண்ணும்‌ வாரிவாரிக்‌ குளத்தில்‌ வீசியே, 

கூச்சலிட்டுக்‌ கும்பலாகக்‌ களித்துக்‌ கூவியே 

ஓடியாடி மகிழ்ச்சியுடன்‌ தாண்டிக்‌ குதித்தனர்‌. 

தவளை பலவும்‌ அடிகள்‌ பட்டே பதைத்துப்‌ பார்த்திட 

தலைகள்‌ நீட்ட முடியா தெனவே தவித்துக்‌ கத்தியே. 

அவற்று ளொன்று அண்மை வந்து அச்ச மாகவே 

பாலர்‌ தலைவன்‌ தன்னை நோக்கிப்‌ பணிந்து போற்றியே. 

சிறுவர்‌ நீரும்‌ களிப்பா லெறியும்‌ கற்க செம்மையே 

வருந்த வருந்தத்‌ தாக்கிச்‌ சாவச்‌ செய்யும்‌ தீமையே. 

ஆகையாலே விளையாட்டாகத்‌ தீமை செய்திடல்‌ 

ஆகா தென்றே மதியும்‌ சொல்லிக்‌ குளத்திற்‌ சென்றிட 

பாலர்‌ தாமும்‌ தம்மின்‌ பிழையை யெண்ணி வருந்தினர்‌ ; 

துன்பஞ்‌ செய்தல்‌ ஆகா தென்றே எண்ணிச்‌ சென்றனர்‌. 

பிறர்கள்‌ தமக்கே துன்பஞ்‌ செய்யார்‌ வாழ்வில்‌ என்றுமே 

அறத்தில்‌ தூய ரென்றே வையம்‌ சால வாழ்த்தும்மே. 


] 


00 


றை 
றை) 





[2 





12. கூட்டுறவுச்‌ சங்கம்‌ 


பொன்னன்‌ : கந்தா, ஏன்‌ சோர்ந்தாற்போல்‌ 
இருக்கின்றாய்‌ ? ்‌ 

கந்தன்‌ : வீட்டிலே தானியம்‌ நிறைந்து இருந்‌. 
தால்‌ சோர்வு இருக்காது; தானியம்‌ குறைந்தால்‌ 
சோர்வுதானே ! ஆண்டு முழுவதும்‌ எப்படிக்‌ காலம்‌ 
கழிப்பது ? 

பொன்னன்‌ : தானியம்‌ இல்லையா ? அறுவடை 
யாகி மூன்றுமாதமும்‌ ஆகவில்லையே. அதற்குள்‌ 
தானியம்‌ தீர்ந்து விட்டது என்கின்றாயே ! 


கந்தன்‌: அறுவடையாகி என்ன பயன்‌ ₹ 


கண்டுமுதல்‌ கிடைத்தது; முக்காற்‌ பங்கு 
கடனைத்‌ தீர்ப்பதற்கே சரியாகப்‌ போயிற்று. 


36 சுதந்திர மணி வாசகம்‌ 


பொன்னன்‌ : யாரிடத்தில்‌ கடன்‌ வாங்கி யிருந்‌ 
தாய்‌? எதற்காக வாங்கினாய்‌? கண்டுமுதலில்‌ முக்‌ 
காற்‌ பங்கு எப்படித்‌ தீர்ந்தது £ 

கந்தன்‌: சென்ற ஆனி மாதத்தில்‌ அயலூர்‌ 
இலேவாதேவிக்‌ கடையில்‌ உழவுக்காகக்‌ கடன்‌ வாங்கி 
னேன்‌. என்‌ சமயத்திற்குக்‌ கடன்‌ கொடுத்தார்கள்‌ ; 
ஆகையால்‌ அதிக வட்டி கொடுக்க நேர்ந்தது. 

அறுவடை ஆயிற்றோ இல்லையோ வசூலுக்கு 
வந்து விட்டார்கள்‌. தானியங்களுக்குசீ சரியான 
விலை வரவில்லை. கண்டுமுதலைக்‌ குறைந்த விலைக்கு. 
- விற்க நேர்ந்தது. அசலும்‌ வட்டியும்‌ முற்றுங்‌ 
கொடுத்துக்‌ கடனைத்‌ தீர்த்தேன்‌. வீட்டுச்‌ சாப்பாட்‌ 
டிற்குப்‌ போதாமல்‌ போயிற்று. 

பொன்னன்‌ : குடியானவன்‌ இலேவாதேவிக்‌ 
கடையில்‌ கடன்‌ வாங்கினால்‌ கடைத்தேற முடியுமா ? 

கந்தன்‌ : கடன்‌ வாங்காமல்‌ என்ன செய்வது ? 
உழவு மாடு வாங்க வேண்டியிருந்தது. எரு மூட்‌ 
டைக்குப்‌ பணம்‌ இல்லை. ஓர்‌ உழவுசீ சாலும்‌ வாங்கி' 
னேன்‌. 

பொன்னன்‌ : இலேவாதேவிக்‌ கடைடயில்‌ 
உயர்ந்த வட்டிக்குக்‌ கடன்‌ வாங்கினதால்‌ ஏற்பட்ட 
துன்பத்தைப்‌ பார்த்தாயா ₹ உன்‌ உழைப்பின்‌ கூலி 
உனக்கு கிட்டாமல்‌ போய்விட்டதே. 

கந்தன்‌: என்னிடத்திலோ முதல்‌ தொகை 
இல்லாமற்‌ போயிற்று. நிலத்தைத்‌ தரிசாகப்‌ போட 
லாமா? ஆகையால்‌ கடன்‌ வாங்கினேன்‌. கால்‌ 
வருஷக்‌ கஞ்சிக்குக்‌ கிடைத்தது. கடன்‌ கொடுத்து 
உதவுவதற்கு எனக்கு வேறு யார்‌ இருக்கிறார்கள்‌ $ 


நான்காம்‌ புத்தகம்‌ 37 


பொன்னன்‌ : தனிப்பட்ட ஒருவரிடம்‌ நீ ஏன்‌ 
கடன்‌ கேட்க வேண்டும்‌ £ கூட்டுறவுச்‌ சங்கத்தில்‌ 
கேட்டிருக்கக்‌ கூடாதா $ அதனால்‌ உனக்கு கலாபம்‌ 
உண்டே! 

கந்தன்‌ : கூட்டுறவுசீ சங்கத்தில்‌ நான்‌ சேர 
வில்லை. தவிரவும்‌ யாரிடத்தில்‌ வாங்கினாலும்‌ கடன்‌ 
கடன்‌ தானே? சங்கத்தில்‌ வாங்குவதால்‌ மட்டும்‌ 
இலாபம்‌ என்ன ? ்‌ 

பொன்னன்‌ : விவசாயிகளின்‌ நன்மைக்காக்வே 
அச்சங்கம்‌ ஏற்பட்டிருகீகிறது. அரசியலாருடைய 
பொருளுதவியாலும்‌, மேற்பார்வையாலும்‌ அசீசங்கம்‌ 
நடைபெறுகிறது. கூட்டுறவுச்‌ ' சங்கத்தில்‌ மிகக்‌ 
குறைந்த வட்டிக்குக்‌ கடன்‌ கொடுத்து உதவு 
கிறார்கள்‌. 

சிறு சிறு தொகைகளாகப்‌ பல தவணைகளில்‌: 
கடன்‌ தொகையைச்‌ செலுத்தித்‌ தீர்க்கலாம்‌. உனது 
உழைப்பின்‌ பயனை நீ முற்றிலும்‌ அடைவாய்‌) 
கடனும்‌ சுலபமாக அடைபட்டு விடும்‌ ; நீயும்‌ கஷ்டப்‌ 
பட மாட்டாய்‌ ; சொத்திற்கும்‌ அழிவு உண்டாகாது. . 
இந்த வசதிகள்‌ தனிப்பட்டவர்களிடம்‌ கடன்‌ வாங்கி 
னால்‌ உண்டாகுமா? சேர்ந்தாற்போல்‌ கடனைக்‌ 
கொடுப்பது சிரமம்‌ அல்லவா? கடன்‌ தொல்லையால்‌ 
சில சமயங்களில்‌ சொத்தையே இழந்து வருந்தவும்‌. 
நேருகிறது. 

கந்தன்‌ : சங்கத்தின்‌ உதவியைப்‌ பற்றி இப்‌ 
போதுதான்‌ நான்‌ தெரிந்துகொண்டேன்‌. சங்கத்தின்‌ 
பயனை அடைவதற்கு நான்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌? சங்கத்தால்‌ வேறு நன்மைகளும்‌ 
உண்டோ ?₹ 


38 சுதந்திர மணி வாசகம்‌ 


பொன்னன்‌ : நாளைக்கே நீயும்‌ பங்குத்‌ 
தொகையைக்‌ கட்டி ஓர்‌ அங்கத்தினராகப்‌ பதிவு 
செய்துகொள்‌. தேவை ஏற்படும்போது கடன்‌ விண்‌ 
ணப்பம்‌ செய்து கொள்‌. _உனக்கு அவர்கள்‌ சுலப 
வட்டிக்குக்‌ கடன்‌ கொடுப்பார்கள்‌. 


அது மட்டும்‌ அன்று ; கூட்டுறவுப்‌ பண்டகசாலை 
ஒன்று இருக்கின்றது. உன்னிடம்‌ அதிகமாயுள்ள 
தானியங்களை அவர்கள்‌ நியாயமான விலை கொடுத்து 
வாங்கிக்‌ கொள்வார்கள்‌. உழவுக்‌ கருவிகள்‌, விதை, 
௭௫௬ இவைகள்‌ உனக்கு வேண்டியிருந்தால்‌ அவை 
களையும்‌ அவர்கள்‌ நியாயமான விலைக்கு விற்‌ 
பார்கள்‌. 


கந்தன்‌ : பொன்னா, வந்தனம்‌. நான்‌ அவ்‌ 
வாறே செய்கிறேன்‌. 


வசூல்‌ தொல்லை தனிப்பட்டவர்‌ 
அராக்கி வந்தனம்‌ இலேவாதேவி 
அசல்‌ . வசதி தொல்லை 
வட்டி உழவுச்சால்‌ சுலபவட்டி 
தரிசு கண்டுமுதல்‌ பண்டகசாலை 
தவணை முதல்‌ தொகை விண்ணப்பம்‌ 
பதிவு விவசாயம்‌ அங்கத்தினர்‌ 


கடைத்தேற பங்குத்‌ தொகை 
பயிற்சி 
(0 கண்ணன்‌ :--இது உயர்திணேயில்‌ ஓர்‌ ஆணைக்‌ 
குறிக்கிறது. 


கண்ணகி :--இது உயர்திணையில்‌ ஒரு பெண்‌ 
ணைக்‌ குறிக்கிறது. 


நான்காம்‌ புத்தகம்‌ 39 


பையன்கள்‌, பெண்கள்‌ :--இச்சொற்கள்‌ உயர்‌ 
திணையில்‌ பலரைக்‌ குறிக்கின்றன. 
.  மரம்‌:--இச்‌ சொல்‌ அஃறிணையில்‌ ஒன்றைக்‌ 
குறிக்கிறது. 
மரங்கள்‌ :--இச்‌ "சொல்‌ அஃறிணையில்‌ பல 
வற்றைக்‌ குறிக்கிறது. 
உயர்திணையில்‌ ஓர்‌ ஆணைக்‌ குறிப்பது ஆண்பால்‌. 
உயர்திணையில்‌ ஒரு பெண்ணைக்‌ குறிப்பது பெண்‌ 
பால்‌. ர 
உயர்திணையில்‌ பலரைக்‌ குறிப்பது பலர்பால்‌. 
அஃறிணையில்‌ ஒன்றைக்‌ குறிப்பது ஒன்றன்பால்‌. 
அஃறிணையில்‌ பலவற்றைக்‌ குறிப்பது பலவின்பால்‌. 
இவ்வாறாகப்‌ பால்‌ லந்து வகைப்படும்‌. 
கேள்விகள்‌ 
1. கூட்டுறவுச்‌ சங்கம்‌ குடியானவருக்கு எவ்வாறு 
உதவுகிறது 1 
2. தனிப்பட்டவர்களிடத்தில்‌ கடன்‌ வாங்குவதற்கும்‌, 
சங்கத்தில்‌ வாங்குவதற்கும்‌ வேறுபாடு என்ன ₹ 
3. கூட்டுறவுப்‌ பண்டகசாலையால்‌ குடிகள்‌ எவ்வெவ்‌ 
வகையில்‌ உதவி பெறலாம்‌ ₹ 


40 


13. உப்பு 


6 உப்பிட்டவரை உள்ளளவும்‌ நினை ?? எ்ன்ற 
பழமொழியை நீங்கள்‌ கேட்டிருப்பீர்கள்‌. உப்பு என்ற 
சொல்‌ இங்குப்‌ பொதுவாக உணவைக்‌ குறிக்கின்றது. 
சமையற்‌ பொருள்கள்‌ உப்பினாில்‌ ௬வை கொள்‌ 
கின்றன. *: உப்பில்லாப்‌ பண்டம்‌ குப்பையிலே ?? 
என்பது பழமொழி. ஆகையால்‌, உணவு அளித்த 
வரை என்ற பொருளில்‌ ₹* உப்பிட்டவரை ? என்று: 
கூறப்படுகின்றது. 


உணவுப்‌ ,பொருள்களுள்‌ மிகவும்‌ மலிவானது 
உப்பு. உப்பு என்பது என்ன? அறுசுவைகளுள்‌ 
உவர்ப்பு ஒன்று. உவர்ப்புச்‌ சுவையே முற்றிலும்‌ 
உடைய பொருள்‌ உப்பு என்ற பெயரால்‌ வழங்கப்படு 
கிறது. அது கடல்‌ நீரில்‌ விளைகின்றது. நீருடன்‌ 
அது: கலந்து கரைந்திருக்கிறது. கடல்‌ நீரைப்‌ 
பாத்திகளில்‌ தேக்கி வைத்து, வெய்யிலில்‌ காய வைப்‌ 
பார்கள்‌. அதிலுள்ள நீரெல்லாம்‌ ஆவியாகப்‌ 
போகும்‌ ; உப்புப்‌ பொருள்‌ மட்டும்‌ அடியில்‌ கட்டி 
யாகப்‌ படிந்து நிற்கும்‌: இது செயற்கையில்‌ உப்‌ 
பெடுக்கும்‌ முறை. 


தென்னிந்தியாவில்‌ வேதாரணியத்தின்‌ கடற்‌ 
கரையில்‌ உப்புப்பொருள்‌ மலைபோல்‌ இயற்கையாகவே 
குவிந்திருக்கும்‌. அவ்வாறு இயற்கையாகவே குவிந்‌ 
திருப்பதை உப்பு விளைதல்‌ என்பார்கள்‌. நமது 
தேசத்தில்‌ இராஜபுதனத்தில்‌ சில ஏரிகளின்‌ நீரி 
லிருந்து உப்பு எடுக்கப்படுகிறது. சிந்து நதிக்‌ 
கரையில்‌ சிலவிடங்களில்‌ உப்புப்‌ பாறைகள்‌ காணப்‌ 





நான்காம்‌ புத்தகம்‌ 41 


படுகின்றன. அவற்நிலிருந்தும்‌ ஏராளமாக உப்பு 
எடுக்கிறார்கள்‌. சில வனாந்தரங்களிலும்‌ உப்புப்‌ 
பாறைகள்‌ இருக்கின்றன. அவ்வனாந்தரங்கள்‌ ஒரு 
காலத்தில்‌ கடல்‌ பரப்பாக, இருந்திருக்கக்கூடும்‌ என்று 
எண்ணப்படுகிறது. இவ்வாறாக உப்புப்பொருள்‌ பல 
இடங்களிலிருந்தும்‌ ஏராளமாகக்‌ கிடைக்கின்றது. 


சமையற்‌ பொருள்களில்‌ அளவாக உப்பை 
இடுவதால்‌ அவைகளுக்குச்‌ ௬வை உண்டாகிறது ); 
உப்பை மிகுதியாகப்‌ போட்டு விட்டால்‌ அவைகள்‌ 
சுவை கெட்டு உண்பதற்கு உதவாமற்‌ போகும்‌. 
உடல்‌ வளர்ச்சிக்கு உப்புச்‌ சத்தும்‌ இன்றியாமை 
யாதது. 


இதுவரையில்‌ கூறப்பட்டது சாதாரண உப்பு 
அல்லது கடலுப்பு எனப்படும்‌. சாதாரண உப்பே 
்‌. மிகுதியாகக்‌ கிடைப்பதும்‌, உபயோகப்படுவதும்‌ 
ஆகும்‌. சில இடங்களில்‌ மண்ணிலிருந்து சாதாரண 
உப்பு எடுக்கப்படுகிறது. உப்பு மண்ணை நீரிற்‌ 
கரைத்து, வடிகட்டி அந்நீரைக்‌ காய்சீசினால்‌ உப்புப்‌ 
பொருள்‌ கிடைக்கின்றது. 


. சாதாரண உப்பைத்‌ தவிர வேறு பலவகை 
உப்புக்களும்‌ உள. அவற்றுள்‌ இந்துப்பு என்பது 
ஒன்று. அஃது மருந்துகளில்‌ சேர்க்கப்படுகிறது. 
உப்பு வகைகள்‌ சேர்ந்த மருந்துகள்‌ வயிற்று 
வலியையும்‌ மந்தத்தையும்‌ போக்கும்‌. ஒருவகையான 
உப்பு வெடிமருந்துகளில்‌ சேர்க்கப்படுகிறது. அதற்கு 
வெடியுப்பு என்று பெயர்‌. 


42 : சுதந்திர மணி வாசகம்‌ 


உப்பிட்டவரை இன்றியமையாதது 
அளித்தவரை சாதாரண 
மலிவானது வடிகட்டி 
அறுசுவை உ. வயிற்றுவலி 
விளைகின்றது மந்தத்தை 
வனாந்தரங்கள்‌ வெடியுப்பு 
கீழ்க்காணும்‌ எதிர்ப்பதங்களைப்‌. படி :-- 
இட்டவர்‌ % இடாதவர்‌ ஏராளமாக % குறைவாக 
பழமொழி % புதுமொழி சீரணம்‌ " % அசீரணம்‌ 


அளித்தவர்‌ )6 அளிக்காதவர்‌ ஆக்குவது % அழிப்பது 
செயற்கை % இயற்கை 


3 


கேள்விகள்‌ 


1. உப்பைப்‌ பற்றிய பழமொழிகள்‌ யாவை ₹$ 

2. செயற்கையில்‌ உப்பெடுக்கும்‌ முறையைக்‌ கூறுக. 
3. நம்‌ நாட்டில்‌ உப்புக்‌ கிடைக்கும்‌ இடங்கள்‌ 
யாவை₹ 


4. உப்பினால்‌ ஏற்படும்‌ நன்மைகள்‌ என்ன ₹ 


43 





14. உடற்‌ பயிற்சி 


இவர்கள்‌ உடற்‌ பயிற்சி செய்கிறார்கள்‌. உடற்‌ 
பயிற்சி உடலுக்கு நலமும்‌ பலமும்‌ தரும்‌. உடற்‌ 
பயிற்சி செய்யாதவர்கள்‌ உடல்‌ மெலிவும்‌, பலகீ 
குறைவும்‌ அடைவார்கள்‌. உற்சாகமும்‌, சுறுசுறுப்பும்‌ 
அவர்களிடம்‌ உண்டாகமாட்டா. 


உடற்‌ பயிற்சி செய்வதால்‌ உறுப்புக்கள்‌ வளர்சீசி 
யும்‌ பலமும்‌ அடையும்‌ ; இரத்தவோட்டம்‌ செம்மைப்‌ 
படும்‌. வேலை செய்வதால்‌ ஏற்படக்கூடிய உடல்‌ 
'தேய்வுகள்‌ நிறைவு பெறும்‌. உடற்‌ பயிற்சி செய்து 
உடலைப்‌ பாதுகாப்பவர்‌ ஆரோகீகியமாகவும்‌, நீண்ட 
நாளும்‌ வாழ்வார்கள்‌. அவர்கள்‌ களிப்பாகவும்‌ 
சுறுகூறுப்பாகவும்‌ காணப்படுவார்கள்‌. 


க்க சுதந்திர மணி வாசகம்‌ 


அதிகாலையும்‌ மாலைநேரமும்‌ உடற்பயிற்சிக்குத்‌ 
தகுந்த நேரங்கள்‌. பசியோடு இருக்கும்போதும்‌, 
உண்ட வுடனும்‌, களைப்பாக இருக்கும்போதும்‌, உடற்‌ 
பயிற்சி செய்யக்கூடாது. உடற்‌ பயிற்சியை 
அளவாகவும்‌ முறையாகவும்‌ செய்யவேண்டும்‌. உடந்‌ 
பயிற்சி செய்பவர்கள்‌ பலம்‌ தரும்‌ உணவுகளை 
உட்கொள்ள வேண்டும்‌. 


உடற்‌ பயிற்சியில்‌ பற்பல வகைகள்‌ உண்டு. 
அவரவர்களுடைய வயதிற்கும்‌ தொழிலுக்கும்‌ தக்கபடி 
உடற்‌ பயிற்சிகளைச்‌ செய்யவேண்டும்‌. படத்தில்‌ 
காட்டியபடி தண்டால்‌, பஸ்கி, கரளா முதலியவை 
வாலிபர்களுக்கு ஏற்ற உடற்‌ பயிற்சிகள்‌. ஓட்டம்‌, 
பந்து விளையாட்டு முதலியன பள்ளிக்கூட மாணவர்‌ 
களுக்கு உரிய பயிற்சிகள்‌. சிறு விளையாட்டுக்கள்‌ 
சிறு பிள்ளைகளுக்குப்‌ போதிய பயிற்சிகள்‌. முதியவர்‌ 
களுக்கும்‌, மெலிந்தவர்களுக்கும்‌ சிறிது நேரம்‌ 
உலாவப்‌ போவது உடற்‌ பயிற்சியாகும்‌. 


சில பிள்ளைகள்‌ படிப்பிலேயே கருத்தைசீ 
“செலுத்துவார்கள்‌ ; ஆனால்‌ உடற்‌ பயிற்சிப்‌ பாடம்‌ 
என்றால்‌ சும்மா உட்கார்ந்து கொள்வார்கள்‌. அவ்வாறு 
செய்வது கூடாது. சவர்‌ இருந்தால்தான்‌ சித்திரம்‌ 
எழுதலாம்‌. உடலானது பலம்‌ பொருந்தியதாக 
இருந்தால்தான்‌ ஊன்றிப்படிப்பதற்கு முடியும்‌. ஆகை 
யால்‌ மற்றப்‌ பாடங்களைப்‌ போலவே உடற்‌ பயிற்சி 
யிலும்‌ பிள்ளைகள்‌ ஊக்கம்‌ கொள்ள வேண்டும்‌. 


சில பிள்ளைகள்‌ உடற்‌ பயிற்சியில்‌ கருத்துடைய 
வர்களாக இருப்பார்கள்‌ ; பாடம்‌ என்றால்‌ பின்னே 
செல்வார்கள்‌ ழ; அதுவும்‌ அறியாமையே ஆகும்‌. 


நான்காம்‌ புத்தகம்‌ 45 


கல்வியில்லாவிட்டால்‌, உடல்‌ பலத்தால்‌ மட்டும்‌ எடுத்த 
காரியங்களில்‌ வெற்றி பெற முடியாது ; தொழில்களைச்‌ 
செய்யவும்‌ முடியாது. ஆகையால்‌ படிப்பு, உடற்‌ 
பயிற்சி ஆகிய இரண்டிலும்‌ பிள்ளைகள்‌ விருப்பங்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


உடற்‌ பயிற்சி உடல்‌ மெலிவு பலக்‌ குறைவு 
இரத்த வோட்டம்‌ செம்மைப்படும்‌ உடல்‌ தேய்வு 
நிறைவு களிப்பாக மூறையாக,.. 
தண்டால்‌ ச பஸ்கி கரளா 
வாலிபர்‌ கூடாத செய்கை ஊன்றி 
கருத்து அறியாமை வெற்றி 
பயிற்சி: 5 


கோடிட்ட இடங்களில்‌ சரியான வார்த்தைகளைச்‌ 
“சேர்த்துப்‌ படி. 
(1) தேகப்‌ பயிற்சி உடலுக்கு கண்க 
(2) உடற்‌ பயிற்சி தரும்‌. 
3) உடற்‌ பயிற்சியை செய்ய வேண்டும்‌. 
(2) உடற்‌ பயிற்சி அருந்தக்‌ கூடாது. 
்‌ (6) உடற்‌ பயிற்சியால்‌ பலவித ----- 

















கேள்விகள்‌ 
ம. உடற்‌ பயிற்சியால்‌ ஏற்படும்‌ நன்மைகள்‌ 
என்னென்ன ₹ 
2. உடற்‌ பயிற்சியால்‌ பலவகைகளைக்‌ கூறு. 
3. உடற்‌ பயிற்சி செய்யாதவர்கள்‌ எவ்வாறு இருப்‌ 
"பார்கள்‌ $ 





15. விடாமுயற்சி 


'மேலே காட்டியுள்ள படத்தில்‌ இருந்து நாம்‌ 
அறிபவைகளாவன :-- 

ஒரு மரத்தின்‌ அடியில்‌ ஒருவர்‌ உட்கார்ந்திருக்‌ 
கிறார்‌. அவரைப்‌ பார்த்தால்‌ அவர்‌ நன்றாக வாழ்ந்த 
வராகத்‌ தெரிகிறது. ்‌ 

அவருக்கு எதிரில்‌ ஒரு சிலந்திக்கூடு இருக்‌ 
கிறது. அதை அவர்‌ உற்றுப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ 
ஏதோ சிந்திக்கிறார்‌. அவருடைய வரலாற்றைப்‌ பற்றி 
நாம்‌ கவனிப்போம்‌. ்‌ 


வரலாறு 


படத்தில்‌ காணப்படுபவர்‌ ராபர்ட்‌ புரூஸ்‌ என்பவர்‌. 
அவர்‌ ஸ்காட்லந்து என்னும்‌ தேசத்தை ஆண்ட ஓர்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 47 


அரசர்‌. அக்காலத்தில்‌ இங்கிலாந்தை முதலாம்‌ 
எட்வர்டு என்னும்‌ மன்னர்‌ அரசாண்டு வந்தார்‌. இரு 
வேந்தர்க்கும்‌ பகை உண்டாகிப்‌ போர்‌ மூண்டது. 
புரூஸ்‌ மன்னர்‌ எட்வர்டு மன்னரால்‌ ஆறு முறைகள்‌ 
தோற்கடிக்கப்பட்டார்‌. கடைசியாக அவர்‌ நாட்டை 
இழந்து, காட்டிற்கு ஓடி ஒளிய நேர்ந்தது. அங்கே 
ஒருநாள்‌ அவர்‌ தனியே படத்தில்‌ காட்டியபடி ஒரு 
மரத்தின்‌ அடியில்‌ உட்கார்ந்திருந்தார்‌. 


அப்போது ஒரு சிலந்தி கூடு கட்டிக்கொண்டு 
இருந்தது. அக்கூடு அறுந்து அறுந்து போயிற்று. 
ஆறு தடவை அது முயன்றது ; ஆறு தடவைகளிலும்‌ 
அதனுடைய முயற்சி வீணாயிற்று. ஆனால்‌ அது 
தன்னுடைய முயற்சியில்‌ ஊக்கம்‌ குறையவில்லை. 
ஏழாவது தடவையும்‌ முயன்றது. அப்போது அதன்‌ 
முயற்சி பயனை அளித்தது ; சிலந்தியின்‌ கூடு ஒது 
படாமல்‌ முடிவு பெற்றது. 


அக்‌ காட்சியைக்‌ கண்ட புரூஸ்‌ துணிவும்‌ களிப்‌ 
பும்‌ கொண்டார்‌. தாமும்‌ ஏழாவது முறை போருக்குச்‌ : 
சென்றால்‌, வெற்றி பெறக்கூடும்‌ என்று எண்ணினார்‌. 


அவ்வாறு இருக்கையில்‌ அவருடைய பகைவராக 
இருந்த முதலாம்‌ எட்வர்டு இறந்துபோனதாகக்‌ 
கேள்விப்பட்டார்‌. அவருடைய குமாரர்‌ அவரைப்‌ 
போல்‌ போர்த்திறமை இல்லாதவர்‌ எனவும்‌ அறிந்தார்‌ ; 
உடனே மீண்டும்‌ ஒரு பெருஞ்‌ சேனையைத்‌ திரட்டிக்‌ 
கொண்டு, தம்முடைய பகை மன்னரை எதிர்த்தார்‌. 
அம்முறை அவர்‌ தாம்‌ எண்ணியவாறே வெற்றி 
பெற்றார்‌. இழந்துபோன முடியை ராபர்ட்‌ புரூஸ்‌ 
மீண்டும்‌ பெற்றார்‌. 


46 சுதந்திர மணி வாசகம்‌ 


முயற்சி உடையார்‌ இகழ்சீசி அடையார்‌ ?? 
என்னும்‌ நீதி இவ்வரலாற்நிலிருந்து விளங்குகின்றது 
அன்றோ ₹ 


சிந்திக்கிறார்‌ வரலாறு வேந்தர்‌ 
சிலந்தி திறமை பெருஞ்சேனை 
திரட்டிக்கொண்டு பகைமன்னர்‌ இழந்துபோன 
முடி மீண்டும்‌ வெற்றி 
முயற்சி இகழ்ச்சி 

பயிற்சி 


பூச்சி, மனிதன்‌--இச்சொற்கள்‌ ஓர்‌ எண்ணைக்‌ குறிக்‌ 
கின்றன. : 
பூச்சிகள்‌, மனிதர்கள்‌--இச்சொற்கள்‌ ஒன்றிற்கு 
மேற்பட்ட எண்ணைக்‌ குறிக்கின்றன. 
ஓர்‌ எண்ணைக்‌ குறிப்பது ஒருமை எனப்படும்‌. 
ஒன்றிற்கு மேற்பட்ட எண்ணைக்‌ குறிப்பது பன்மை 
எனப்படும்‌. 
2. இவற்றிற்குப்‌ பன்மைக்‌ கூறுக : 
்‌ டு; வேந்தன்‌, நாடு, மன்னன்‌. 
3. இவற்றிற்கு ஒருமை கூறுக : 
ஊர்கள்‌, போர்கள்‌, கூடுகள்‌, மரங்கள்‌, நாட்கள்‌. 


கேள்விகள்‌ 


1. சிலந்தி எத்தனை தடவை கூடுகட்டிற்று * எத்தனை 
தடவை அறுந்துபோயிற்று£₹ எந்தத்‌ தடவையில்‌ 
முடிந்தது ? 

2. புரூஸ்‌ ஏன்‌ காட்டி த்க்‌ செல்ல நேர்ந்தது ₹ 

3. சிலந்தியின்‌ கதையைப்‌ பார்த்ததும்‌ அவர்‌ என்ட. 
எண்ணினார்‌ *' 

4. அதனால்‌ அவர்‌ என்ன செய்தார்‌ ? என்ன முடிவு 
ஏற்பட்டது ₹ 


16. கைத்தொழில்‌ 


கைத்தொழில்‌ ஒன்றைக்‌ கற்றுக்கொள்‌ ; 
கவலை உனகீகில்லை ஒத்துக்கொள்‌. 


.. எத்தொழில்‌ எதுவும்‌ தெரியாமல்‌ 


௪ 


இருந்திடல்‌ உனக்கே சரியாமோ ? 


உழவும்‌ தொழிலும்‌ இல்லாமல்‌ 
உலகில்‌ ஒன்றும்‌ செல்லாது. 
விழவும்‌ கலையும்‌ விருந்துகளும்‌ 
வேறுள இன்பமும்‌ இருந்திடுமோ ? 


நெசவுகீ காரர்கள்‌ நெய்யாமல்‌ 
நிலத்தவர்‌ உடைக்கென்‌ செய்வார்கள்‌ ₹ 
குசவன்‌ செய்திடும்‌ பாண்டமன்றோ 


குடித்தனம்‌ நடத்திட வேண்டுமென்றும்‌. 


கொல்லரும்‌ தசீசரும்‌ கூடாமல்‌ 
கூடமும்‌ மாடமும்‌ வீடாமோ £₹ 
கல்லடி சிற்பியும்‌ தச்சருமே : 
காரியம்‌ பலவினுக்‌ கசீசாணி. 


சலவை சவரம்‌ செய்தாலும்‌ 
சாக்கடை கழுவுதல்‌ செய்தாலும்‌ 


"உலகுக்‌ கதனால்‌ உபகாரம்‌ ; 


ஒன்றும்‌ தெரியார்‌ வெறும்பாரம்‌. 


49 


பத 


(2) 


0) 


3 


2) 


6) 


இராமலிங்கம்‌ பிள்ளை 


50 


17. குடிசைத்‌ தொழில்‌ 


நம்‌ இந்திய நாடு பல கிராமங்களால்‌ ஆகியது. 
கிராமங்கள்‌ தம்‌ தேவையைப்‌ பூர்த்தி செய்து 
கொள்ளும்‌ நிலைமையில்‌ இருந்தபொழுது, குடிசைத்‌ 
தொழில்கள்‌ மிக உயர்ந்த நிலையிலிருந்தன. கிராமங்‌ 
களில்‌ நவநாகரிகம்‌ பெருகப்‌ பெருகக்‌ கிராமத்தினரும்‌ 
நகரத்தார்போல்‌ வாழ விரும்புகின்றனர்‌. ஆகை 
யினால்‌ செய்யுந்‌ தொழில்களில்‌ சிறிது மாற்றம்‌ ஏற்‌ 
பட்டு உழைப்பு அதிகமில்லாத தொழில்‌ தேடித்‌ 
திரிகின்றனர்‌. 


சில ஆண்டுகட்கு முன்‌, குடிசைத்‌ தொழில்கள்‌ 
மிக உயரிய நிலையில்‌ இருந்தன. நாட்டின்‌ 
பொருளாதார நிலை குறையத்‌ தொடங்கியவுடன்‌, 
மனிதர்களுக்குப்‌ பொருள்‌ முட்டுப்பாடு ஏற்பட, இக்‌ 
குடிசைத்‌ தொழில்களில்‌ அதிக வருவாய்‌ கிடைக்க 
வில்லையென்று ஒதுக்கப்பட்டன. பின்னர்‌ ஜப்பா 
னும்‌, ஜெர்மனியும்‌ தம்‌ நாட்டுக்‌ குடிசைத்‌ தொழிலை 
விருத்தி செய்யத்‌ தொடங்கியதும்‌, நம்‌ நாடு அதைப்‌ 
பின்பற்றத்‌ தலைப்பட்டது. மேலும்‌ காந்தியடிகள்‌ 
இக்‌ குடிசைத்‌ தொழில்களைப்பற்றி இடைவிடாது 
சலிப்பின்றி மக்களுக்கு எடுத்துரைத்தார்‌. அவற்றின்‌ 
பயனால்தான்‌ குடிசைத்‌ தொழில்‌ சிறிது சிறிதாக 
விருத்தி யடைந்துகொண்டே வருகிறது. 


இக்‌ குடிசைத்‌ தொழில்களை இரு வகையாகப்‌ 
பிரிக்கலாம்‌. ஒன்று கலைத்‌ தொழில்‌; மற்றொன்று 
கைத்தொழில்‌. விளையாட்டுக்‌ கருவி செய்தல்‌, 
கல்லில்‌ வடிவம்‌ செய்தல்‌, மண்பாண்டங்களுக்கு 
மெருகிடுதல்‌ முதலியன கலைத்தொழில்கள்‌ ஆகும்‌. 


நான்காம்‌ புத்தகம்‌ ர 


கிராமத்தில்‌ பரம்பரையாகச்‌ செய்யப்படும்‌ கைத்‌ 
'தொழில்களாகிய தச்சுத்‌ தொழில்‌, இரும்புத்‌ தொழில்‌, 
பாய்முடைதல்‌, நெசவு, மண்பாண்டத்‌ தொழில்‌ 
இவையாவும்‌ குடிசைத்‌ தொழில்களே. இவை தவிர 
'தேனீ வளர்த்தல்‌, பட்டு எடுத்தல்‌, காகிதம்‌ செய்தல்‌ 
முதலியனவும்‌ குடிசைத்‌ தொழில்களே, 

பயிர்த்‌ தொழிலாளர்‌ வருஷத்தில்‌ ஆறு மாதந்‌ 
தான்‌ பயிர்த்‌ தொழில்‌ செய்கின்றனர்‌. மற்றக்‌ காலத்‌ 
தில்‌ ஓய்வு நேரத்‌ தொழிலாக மாவு அரைத்தல்‌, கயிறு 
திரித்தல்‌, கோழி வளர்த்தல்‌, ஆடு வளர்த்தல்‌ முதலிய 
'தொழில்களைச்‌ செய்து ஊதியம்‌ அடையலாம்‌. 

இவைகளை முன்னேற்றமடையச்‌ செய்வதற்கு 
ஊர்கள்தோறும்‌ கூட்டுறவுசீ சங்கங்கள்‌ ஏற்படுத்திக்‌ 
கடன்‌ கொடுத்து உதவி, குடிசைத்‌ தொழில்களை 
வளரச்‌ செய்யவேண்டும்‌. நம்‌ நாட்டிலுள்ள கைத்‌ 
தொழில்‌ நிபுணர்களை அயல்‌ நாடுகளுக்கு அனுப்பி 
அங்குச்‌ செய்யப்படும்‌ தொழில்களின்‌ நுட்பங்கள்‌, 
திறமை, வேலைப்பாடு முதலியவைகளைக்‌ கற்றுக்‌ 
கொண்டு வரும்படி செய்யவேண்டும்‌. கற்றுக்‌. 
கொண்டு வந்த பின்னர்‌ அவைகளைச்‌ செய்து காட்‌. 
டற்கு இடவசதி, பொருள்‌ வசதி, துணை வசதி முதலி 
யன தந்துதவ வேண்டும்‌. 

பிள்ளைகள்‌ படிக்குங்‌ காலத்திலேயே அவர்களுகீ 
குக்‌ குடிசைத்‌ தொழில்கள்‌ கற்றுக்‌ கொடுக்கப்பட 
(வேண்டும்‌. பிற்காலத்தில்‌ பிள்ளைகள்‌ படிப்பு முடிந்த 
வுடன்‌ பிழைப்புக்கு வழியில்லையே யென்று திரியகீ 
கூடாது. குடிசைத்‌ தொழிலொன்று தொடங்கிப்‌ 
பயன்பெற வேண்டும்‌. நம்‌ நாடும்‌ செழிப்புற்று 
முன்னேற்றமடையும்‌. 


52 சுதந்திர மணி வாசகம்‌ 


பின்பற்ற ஓய்வுநேரத்தொழில்‌ 

சலிப்பின்றி தலைதூக்க 

விருத்தியடைந்து நுட்பங்கள்‌ 

பரம்பரை செழிப்புற்று 

மண்பாண்டத்தொழில்‌ முன்னேற்‌ றமடைய 
பயிற்சி 


உள்ளூரில்‌ நடக்கும்‌ ஏதாவது ஒரு குடிசைத்‌ 
தொழிலைப்பற்றி உரையாடல்‌. 


கேள்விகள்‌ 


1. கிராமத்தார்‌ ஏன்‌ வேறு தொழில்‌ தேடித்‌ திரி 
கின்றனர்‌ 3 

2. குடிசைத்‌ தொழில்‌ ஏன்‌ முதலில்‌ ஒதுக்கப்‌ 
பட்டது₹ 2 

3. பிறகு அது எவ்வாறு விருத்தியடைய ஆரம்‌ 
பித்தது£ 

&. குடிசைத்‌ தொழில்களை எத்தனை வகையாகப்‌ 
பிரிக்கலாம்‌ £? ஒவ்வொன்றிற்கும்‌ உதாரணங்கள்‌ தருக. 

5. இத்தொழில்களை முன்னேற்றமடையச்‌ செய்ய 
வேண்டிய வழிகள்‌ யாவை ₹ 


53 
18. உல்லாசப்‌ பிரயாணம்‌ 


ஒரு நாள்‌ எங்கள்‌ பள்ளிச்‌ சிறுவர்‌ சங்கத்தில்‌: 
கோடைக்கால விடுமுறை , விடுவதற்கு முன்பு தென்‌ 
நாட்டிலுள்ள குற்றால நீர்‌ வீழ்ச்சிக்கு உல்லாசப்‌ 
பிரயாணம்‌ செல்ல முடிவு கட்டினோம்‌. அப்‌ 
பிரயாணத்திற்கு நான்காம்‌ லீந்தாம்‌ வகுப்பு மாணவர்‌ 
கள்‌ மட்டும்‌ செல்வதாக உறுதி செய்தோம்‌. ஆசிரியர்‌ 
களிடம்‌ எங்கள்‌ அவாவை அறிவித்தோம்‌. அவர்களும்‌ 
முழுமனத்துடன்‌ இசைந்தார்கள்‌. பின்னர்‌ இவ்விரு. 
வகுப்புகளிலும்‌ வர விரும்பும்‌ சிறார்களின்‌ கையொப்‌ 
பங்களை ஒரு தாளில்‌ பெற்றோம்‌. கையொப்பமிட்ட 
வர்களின்‌ தொகை நூற்றுக்கு மேலிருந்தது. 


ஒரு குறிப்பிட்ட நாளில்‌ புறப்பட ஏற்பாடு: 
செய்தோம்‌. நாங்கள்‌ இரயில்வே கட்டணத்தை 
ஆசிரியர்களிடமே செலுத்தி விட்டோம்‌. பிறகு 
எங்கள்‌ ஆசிரியர்கள்‌ திருசீசிராப்பள்ளிக்‌ கூடல்‌: 
நிலையம்‌ (சந்தி) சென்று அங்குள்ள அதிகாரியிடம்‌ 
கழிவுடன்‌ கூடிய கட்டணம்‌ செனுத்தித்‌ தென்காசிக்‌ . 
குப்‌ பிரயாணசீசீட்டுப்‌ பெற்றனர்‌ ; பிறகு இரயில்‌ 
வண்டித்‌ தொடரில்‌ தனிவண்டி ஒன்றுக்கு உரிமைப்‌ 
பதிவு செய்ய ஏற்பாடு செய்தனர்‌. 


மாணவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ அவரவர்களுக்கு. ' 
வேண்டிய வேட்டி, துண்டு, சட்டை முதலியவை 
களுடன்‌ குறிப்பிட்ட நேரத்தில்‌ பள்ளிக்கு வர 
வேண்டும்‌ என்று ஆசிரியர்கள்‌ கட்டளையிட்டனர்‌. 


அதே நாளில்‌ மாணவர்கள்‌ அனைவரும்‌ பள்ளி 
மண்டபத்தில்‌ குழுமினர்‌ ; நாங்கள்‌ வரிசை முறையிற்‌: 


54 சுதந்திர மணி வாசகம்‌ 


சென்று நெய்யாவி (மோட்டார்‌) வண்டியில்‌ ஏறி கூடல்‌ 
நிலையம்‌ சென்றோம்‌. இரவு மூன்று மணிக்கு அங்கு 
வந்த திருவனந்தபுரம்‌ எக்ஸ்பிரஸ்‌ வண்டி ஏறி,. மறு 
நாள்‌ பகல்‌ 2 மணி யளவில்‌ தென்காசி நிலையத்தில்‌ 
இறங்கினோம்‌; குற்றாலம்‌ தென்காசிக்கருகில்‌ உள்ளது. 
நடந்து போய்‌ ஒரு மணி நேரத்தில்‌ குற்றாலத்தை 
யடைந்தோம்‌. பிறகு ஆசிரியர்கள்‌ அங்குள்ள அற 
விடுதி (சத்திரம்‌, யொன்றைக்‌ குடிக்கூலிக்குப்‌ பேசி, 
இரண்டு நாள்காறும்‌ உணவுக்கும்‌ ஏற்பாடு செய்த 
னர்‌. அவ்விடுதியில்‌ இராப்‌ பொழுதைக்‌ கழிக்க 
நேர்ந்தது ; விடியற்காலையில்‌ எழுந்து, காலைக்கடனை 
முடித்துக்‌ கொண்டு சிற்றுண்டி அருந்திய பிறகு 
மலைவளங்காண மகிழ்வுடன்‌ புறப்பட்டோம்‌. 

ஆசிரியர்களும்‌ நாங்களும்‌ ஆங்குள்ள கண்‌ 
கவர்‌ காட்சிகளைக்‌ கண்டு மகிழ்ந்தோம்‌. பிறகு நீர்‌ 
வீழ்ச்சியினருகே வந்தோம்‌ ; அப்பொழுது ஆசிரியர்‌ 
கள்‌ இந்நீர்வீழ்சீசி சுமார்‌ எழுபது அடி உயரத்தி 
லிருந்து விழுகிறது என்று கூறினார்கள்‌. அவ்விடத்தில்‌ 
மெல்லெனத்‌ தவழ்ந்து வரும்‌ காற்றினாலும்‌, குளிர்ந்த 
தன்மையினாலும்‌, சுற்றுப்புறங்களின்‌ இயற்கை 
வனப்பாலும்‌ நாங்கள்‌ ' அனைவரும்‌ மெய்ம்மறந்து 
உவகைக்‌ கடலில்‌ மூழ்கினோம்‌ ; காலைக்‌ கதிரவன்‌ 
கிரணங்கள்‌ நீரின்‌ ஊடே ஒளிச்சிதறலால்‌ நவமணிக 
'ளென மிளிர்ந்தன ; தென்காசி வரை எப்பொழுதும்‌ 
சிறு தூறல்‌ வானத்தில்‌ இயங்கிக்கொண்டேயிருந்தது. 
இந்நீர்வீழ்ச்சிக்கு அருகில்‌ திருக்குற்றால நாதந்‌. 
கோயில்‌ உள்ளது. 

இவ்வருவி பொதிய மலையின்‌ அடிவாரத்தில்‌ 
விழுகிறது; அங்கிருந்து உயர ஏறிச்‌ சென்று 


நான்காம்‌ புத்தகம்‌ 55 


பார்த்தால்‌, இந்நீர்வீழ்சீசி மற்றோர்‌ இடத்திலிருந்து 
இறங்கி வருவதைக்‌ காணலாம்‌. அங்கே பல வெண்‌ 
ணிறப்‌ பறவை இனங்கள்‌ அவ்வருவியின்‌ மேல்‌ 
பறந்து திரிகின்றன. இங்கே கீழிறங்கும்‌ அருவிக்‌ 
._ குத்‌ தேனருவி என்று பெயர்‌. 


மாந்தர்‌ தங்கள்‌ மனக்‌ கவலைகளை மறந்து 
இயற்கை இன்பம்‌ எய்த ஆண்டுக்‌ கொருமுறை 
ஜுன்‌, ஜூலை, ஆகஸ்டூ மாதங்களில்‌ இங்கே வந்து 
வசிக்கின்றனர்‌. இந்‌ நீர்வீழ்ச்சியில்‌ மூழ்குபவர்‌ 
நோய்கள்‌ நீங்கப்பெற்று நலமெய்துவர்‌ எனப்‌ பலரும்‌ 
கூறுகின்றனர்‌. 


இயற்கைக்காட்சி விழுகிறது 
மெய்ம்மறந்து உரிமைப்‌ பதிவு 
உவகைக்‌ கடல்‌ - குழுமினர்‌ 
ஓளிச்‌ சிதறல்‌ இராப்பொழுது 
எளிதிலுணர்வர்‌ மூழ்குபவர்‌ 
திருக்குற்றால நாதர்‌ பிரயாணச்‌ சீட்டு 
சிறுதூறல்‌ ஈடுபட்ட 
நீர்வீழ்ச்சி யாவரே ஆயினும்‌ 
கையொப்பம்‌ வசிக்கின்றனர்‌ 
கூடல்‌ நிலையம்‌ எள்ளளவும்‌ 
பயிற்சி 


1, நாங்கள்‌ நூறுபேர்‌ "சேர்ந்து கொண்டு குற்றால 
மலைக்கு ஓர்‌ உல்லாசப்‌ பிரயாணம்‌ சென்றோம்‌. 
(1) நாங்கள்‌ நூறுபேர்‌ சேர்ந்தோம்‌. 
(3) குற்றால மலைக்கு ஓர்‌ உல்லாசப்‌ பிரயாணம்‌ 
சென்றோம்‌. 


56 சுதந்திர மணி வாசகம்‌ 
2. பின்‌ வருபவைகளையும்‌ மேற்கண்டபடி பிரித்துக்‌ 


(20) அரவு மூன்று மணிக்கு அங்குவந்த திருவுனந்த 
புரம்‌ எக்ஸ்பிரஸ்‌ வண்டியில்‌ ஏறி, மறுநாள்‌ 
பகல்‌ 2 மணியளவில்‌ தென்‌ காசி நிலையத்தில்‌ 
இறங்கினோம்‌. 

(2) நாஙிகள்‌ ஒரு குறித்த நாளில்‌ புறப்பட ஏற்பாடு 
செய்து இரயில்வே கட்டணத்தை ஆசிரியர்‌ 
களிடமே செலுத்திவிட்டோம்‌. 


கேள்விகள்‌ 


1. குற்றால நீர்வீழ்ச்சி எங்கே யிருக்கிறது * 

2. நீர்வீழ்ச்சி காணச்‌ சென்றவர்‌ எவற்றால்‌ இன்பம்‌ 
அடைவர்‌ ₹ 

3. தேனருவியை எங்கே காணலாம்‌ ₹$ 


4. நீர்வீழ்ச்சியில்‌ மூழ்குவதால்‌ ஏற்படும்‌ கட 
க 


19. எல்லாம்‌ நன்மைக்கே 


“எல்லாம்‌ நன்மைக்கே'? என்ற பழமொழியை 
நாம்‌ எல்லோரும்‌ கேட்டிருக்கிறோம்‌. *இயல்பாக 
ஏற்படுவனயாவும்‌ நன்மைக்கே யாகும்‌? என்பது 
இதன்‌ பொருள்‌. சில சமயங்களில்‌ சில சம்பவங்கள்‌ 
 தீயனவாகத்‌ தோன்றும்‌. அத்தீயனவும்‌ ஒரு நன்மை 
யாகவே முடியும்‌. இவ்வுண்மையை விளக்க ஒரு 
கதை வழங்குகிறது. ்‌ 

ஒரு நாள்‌ ஓர்‌ அரசனும்‌, அவனுடைய அமைச்‌: 
சனும்‌ உல்லாசத்‌ தோட்டத்தில்‌ உலாவிக்‌ கொண்‌ 
டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ வேடிக்கையாகப்‌ பேசிக்‌ 
கொண்டும்‌, இயற்கையின்‌ அழகுகளைக்‌ கண்டு களித்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 57 


துக்‌ கொண்டும்‌ இருந்தார்கள்‌. அவ்வாறு இருக்‌ 
கையில்‌ அரசனுடைய கால்‌ ஒரு கல்லில்‌ தற்செய 
லாக, இடருற்றது. அதனால்‌ அவனுடைய வலது 
பாதக்‌ கட்டை விரல்‌ ஊனம்‌ ஆயிற்று. 

அப்போது அவன்‌ அமைசீசனைப்‌ பார்த்து, 
ந மந்திரி, இன்று யார்‌ முக்த்தில்‌ விழித்தேனோ ? என்‌ 
கால்‌ கட்டை விரல்‌ இவ்வாறு ஊனம்‌ அற்ற 





கடம சொல்லி வருந்தினான்‌. அது கேட்ட மந்திரி 
: எல்லாம்‌ நன்மைக்கே?? என்றான்‌. அச்சொற்களைக்‌ . 
கேட்டதும்‌ மன்னன்‌ அவன்மீது சினம்‌ கொண்டான்‌. 
எரிகின்ற தீயில்‌ எண்ணெய்‌ ஊற்றியது போல்‌ 
*/ அவனுடைய உள்ளம்‌ கொதித்தது. அக்கணமே 
வேந்தன்‌ அம்மந்திரியைச்‌ சிறையிலிட்டான்‌. 


சிறை புகுந்த மந்திரி வருந்தவில்லை. அதுவும்‌ 
நன்மைக்கே எனக்‌ , கொண்டான்‌. இவ்வாறு சில 


58 சுதந்திர மணி வாசகம்‌ 


நாட்கள்‌ கழிந்தன. பிறகு ஒரு நாள்‌ அரசன்‌ 
வேட்டையாடூவதற்காகக்‌ காட்டிற்குச்‌ சென்றான்‌. 
அவனுடைய பரிவாரத்திற்‌ சிலரும்‌ கூடச்‌ சென்‌ 
றார்கள்‌. வேட்டையில்‌ அவன்‌ மிக்க விருப்பம்‌ 
உடையவன்‌ ; ஒரு விலங்கை விரட்டிக்‌ கொண்டே 
தனியே அக்காட்டில்‌ வெகு தூரம்‌ சென்றுவிட்டான்‌. 
உடன்‌ சென்றவர்கள்‌ அவனைப்‌ பின்‌ தொடராமல்‌ 
நின்றுவிட்டார்கள்‌. 


"கடைசியாக அவன்‌ களைத்துப்போய்‌ ஒரு மரத்‌ 
தின்‌ கீழ்‌ தங்கி விட்டான்‌; சுற்றிலும்‌ பார்த்துக்‌ 
கலங்கினான்‌. அதற்குள்‌ மாலைப்‌ போதும்‌ நெருங்‌ 
கிற்று. திரும்பிசீ செல்வதற்கும்‌ அவனுக்கு வழி 
தெரியவில்லை. விடியும்‌ வரையில்‌ அங்கேயே கண்‌ 
மூடாமல்‌ உட்கார்ந்திருந்தான்‌. 


பொழுது விடிந்ததும்‌ எங்கிருந்தோ சில கொடி 
யவர்கள்‌ அங்கு வந்தார்கள்‌. தனியே இருந்த மன்ன 
வனை அவர்கள்‌ கண்டார்கள்‌. அவனை இன்னான்‌ 
என்று அவர்கள்‌ அறிந்திலர்‌. அம்மூடர்கள்‌ காளி 
தேவிக்குப்‌ பலி கொடுப்பதற்காக அவனைக்‌ கொண்டு 
செல்ல எண்ணினார்கள்‌ ; அருகில்‌ சென்று அவனை 
உற்று நோக்கினார்கள்‌ ; அவன்‌ கால்‌ விரல்களுள்‌ 
ஒன்று இல்லாமையைக்‌ கண்ணுற்றார்கள்‌. “*ஊன 
முற்ற இவன்‌ பலிக்கு உதவான்‌ ?? என்று சொல்லி 
விட்டுப்‌ போய்விட்டார்கள்‌, காளிதேவியே தன்னைக்‌ 
காப்பாற்றினாள்‌ என்று காவலன்‌ எண்ணினான்‌. 

சிறிது நேரத்தில்‌, பரிவாரத்தைசீ சேர்ந்தவர்கள்‌ 
அவனைக்‌ கண்டுபிடித்து அரண்மனைக்கு அழைத்துசீ 
சென்றார்கள்‌. அமைசீசர்‌ அன்று சொல்லிய வார்த்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 59 


தைகள்‌ அரசன்‌ நினைவிற்கு வந்தன. அரசன்‌ தான்‌ 
அறியாமற்‌ செய்த பிழையை எண்ணினான்‌ ; 
அமைசீசனை விடுவித்தான்‌. சிறையிலிருந்து விடு 
விக்கப்பெற்ற அமைச்சன்‌, அரசனைக்‌ கண்டு வணங்‌ 
கினான்‌. அரசன்‌ வெட்கித்‌ தலைகுனிந்தவாறே 
₹: அமைச்சரே, “நீர்‌ கூறிய சொல்‌ உண்மையாயிற்று.. 
அன்று என்‌ கால்‌ ஊனமாகாமல்‌ இருந்திருந்தால்‌, 
நான்‌ கொடியவர்களால்‌ . கொலை செய்யப்பட்டிருப்‌ 
பேன்‌. ஆயினும்‌ எனக்கு மற்றோர்‌ யமும்‌ எழு 
கின்றது. சிறை சென்றதும்‌ இயல்பாக நிகழ்ந்தது 
அன்றோ ? அது உமக்கும்‌ நன்மையாக வேண்டுமே ?? 
- என்றான்‌. 


அவ்வுரையைக்‌ கேட்ட மந்திரி மகிழ்ச்சியுட்ன்‌ 
₹ மன்னர்பிரானே, நான்‌ சிறைசெய்யப்‌ படாமல்‌ 
இருந்திருந்தால்‌, நேற்று நான்‌ தங்களுடன்‌ வந்திருப்‌ 
பேன்‌. தங்களை அணுகிய அக்‌ கொடியவர்கள்‌ 
என்னைக்‌ கொண்டு சென்று காளியின்‌ முன்னர்‌ 
கொன்றிருப்பார்கள்‌. சிறை செய்யப்பட்டதால்‌ நான்‌ 
உயிர்‌ பிழைத்தேன்‌ ?? என்றான்‌. 


மந்திரியின்‌ மதியைக்‌ கண்டு மன்னன்‌ அவனைப்‌ 
பலவாறு புகழ்ந்தான்‌. 


இயல்பாக சம்பவம்‌ அமைச்சன்‌ 
களித்துக்கொண்டு இடருற்றது பிழை 
அணுகிய ஊனம்‌ சிறை 
கொண்டுசென்று நிகழ்ந்தது பலி 
கலங்கினான்‌ கண்ணுற்றார்கள்‌ காவலன்‌ 


பரிவாரம்‌ பின்தொடராமல்‌ வேந்தன்‌ 


60 சுதந்திர மணி வாசகம்‌ 


பயிற்சி 
அவர்கள்‌ அங்கே வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ அங்கே வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அங்கே வருவார்கள்‌. 
பின்வரும்‌ வாக்கியங்களை மேலே கண்டமாதிரி 
எழுதுக :-- ப்‌ 
3. பையன்கள்‌ மரத்தை உற்று நோக்கினார்கள்‌. 
2. காவலன்‌ பலவாறு எண்ணுகிறான்‌. 
3. சிலரும்‌ கூடச்‌ செல்வார்கள்‌. 


கேள்விகள்‌ 
உல்லாசத்‌ தோட்டத்தில்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைக்‌ 


மந்திரி ஏன்‌ சிறை செய்யப்பட்டான்‌ $ 
மந்திரி சொல்லியது எவ்வாறு உண்மையாயிற்று? 


தட ட்‌ 


20. நல்ல இடம்‌ 


சிநேகிதர்‌ : நண்பரே, ஏன்‌ இவ்வாறு மெலிந்து 
. காண்கின்றீர்‌ ? நோய்வாய்ப்பட்டு வருந்துகின்றீரே. 
நோய்க்கு இடம்‌ கொடுக்கலாமா ? 

வீட்டுக்காரர்‌ : இந்த வீடுகட்டிய வேளை 
நல்லது அன்று ;) அதனால்தான்‌ எனக்கு நோய்‌ வந்து 
விட்டது. சொந்த வீடு வேண்டூமென்று விருப்ப 
முடன்‌ கட்டினேன்‌. இவ்வீட்டில்‌ குடி புகுந்ததி 
லிருந்து, நாள்‌ தப்பினாலும்‌ வியாதி தப்புவதில்லை. 

சிநேகிதர்‌ : வீடு கட்டிய வேளையாவது? 
வியாதியாவது? வேளையிற்‌ குற்றமில்லை. கட்டிய 
முறையில்தான்‌ குறை. ர 


நான்காம்‌ புத்தகம்‌ 61 


வீட்டுக்காரர்‌: கட்டிய முறையில்‌ குறை 
என்ன இருக்கிறது? அழகாயும்‌, உறுதியாகவும்‌ 
கட்டியிருக்கின்றேன்‌. இந்தக்‌ கட்டடத்திற்கும்‌, 
என்னுடைய நோய்க்கும்‌ , என்ன சம்பந்தம்‌ ₹ வேளை 
தான்‌ பொல்லாததாய்‌ இருக்கின்றது. 





சிநேகிதர்‌ : நண்பரே, நீர்‌ கூறுவது பொருந்‌ 
தாது. நோய்கள்‌ உண்டாவதற்குக்‌ குடியிருக்கும்‌ 
இடமே முதற்காரணம்‌. உம்முடைய வீடு புறாக்கூடு 
போல்‌ அமைந்திருக்கிறது. காற்றோட்டத்திற்குச்‌ 
சிறிதேனும்‌ வழி இருக்கின்றதா ? இவ்வளவு பள்ளத்‌ 
திலா வீட்டைக்‌ கட்டுவது? தரை எப்போதும்‌ ஈர 
மாக இருக்கின்றதே. நடமாடும்‌ இடம்‌ சதுப்பு 
நிலமாக இருக்கலாமா? குப்பை கூளங்களை 
இவ்வளவு அருகிலா போடுவது £₹ 


62 சுதந்திர மணி வாசகம்‌ 


மாட்டுக்‌ கொட்டத்தைப்‌ பக்கத்தில்‌ அமைக்க 
லாமா ₹ வீட்டின்‌ பக்கத்தில்‌ வந்தாலே துர்நாற்றம்‌. 
வீசுகின்றது. உள்ளே புகுந்து பார்த்தால்‌ இருட்டாக 
இருக்கின்றது. சூரிய வெளிச்சத்திற்கு வழியில்லை. 
சூரிய வெளிச்சம்‌ பரவாத வீடு கண்ணில்லாத உடலைப்‌ 
போலும்‌. சுவர்களில்‌ நேருக்கு நேராக ஜன்னல்களை 
அமைக்க வேண்டாமா ? உள்ளே இருக்கும்‌ காற்று 
வெளியே போகவேண்டும்‌. : வெளியே. உள்ள காற்று 
உள்ளே பரவ வேண்டும்‌. ஜன்னல்‌ இல்லாத வீடு 
என்ன வீடு? தரைக்கு நல்ல தளவரிசை போடக்‌ 
கூடாதா ? எங்கும்‌ குழிகளாக இருக்கின்றனவே. 
அவைகளில்‌ குப்பை தங்குமே. 

- குடியிருக்கும்‌ வீடு இவ்வாறு இருந்தால்‌ குடி 
யிருப்பவர்களுக்கு எவ்வாறு ஆரோக்கியம்‌ உண்‌ 
டாகும்‌? இவற்றை எல்லாம்‌ சிந்திக்காமல்‌ “நோய்க்குக்‌ 
காரணம்‌ வேளை: என்கின்றீரே. த 

வீட்டுக்காரர்‌ : நீர்‌ சொல்வன உண்மைதான்‌. 
இவைகளை எல்லாம்‌ நான்‌ முன்னமே அறியாமற்‌: 
- போனேன்‌. அப்போது எனக்கு எடுத்துச்‌ சொல்‌ 
வோர்‌ ஒருவரும்‌ இருந்திலர்‌. இனி என்‌ செய்வது? 

சிநேகிதர்‌ : வீட்டைக்‌ கட்டத்‌ தொடங்கு 
வதற்கு முன்‌ சுகாதார அதிகாரிகளுக்குத்‌ தெரிவிக்க 
வேண்டும்‌. கட்டப்‌ போகும்‌ வீட்டின்‌ படத்தை 
வரைந்து அவர்களுக்கு அனுப்ப வேண்டும்‌. அவர்கள்‌ 
நேரில்‌ வந்து இடத்தைப்‌ பார்வையிடுவார்கள்‌. கட்ட 
வேண்டிய திட்டத்தில்‌, சுகாதார முறையி”, 
ஆலோசனை கூறுவார்கள்‌. ௬காதார முறைப்படி 
கட்டப்பட்ட வீட்டில்‌ நோய்கள்‌ புகமாட்டா. குடியிருப்‌: 
பவர்கள்‌ ஆரோக்கியமாக வாழ்வார்கள்‌. 


நான்காம்‌ புத்தகம்‌ 63 


( இனி என்ன செய்வது ?? என்று கேட்கின்‌ நீர்‌. 
வாடகை வீடாக இருந்தால்‌ வேறு நல்ல வீட்டிற்குக்‌ 
குடி, போகலாம்‌. இது சொந்த வீடு அல்லவா ₹ 
வீட்டைத்‌ திருத்தியமைப்பதே சரி. 


வீட்டுக்காரர்‌ : கட்டின வீட்டைத்‌ திருத்தி 
யமைப்பது எவ்வாறு ₹ ர 


சிநேகிதர்‌ : முதலில்‌ சுற்றுப்புறத்‌ தரையைச்‌ 
சமமாகவும்‌, மேடாகவும்‌ செய்ய வேண்டும்‌. மாட்டுக்‌ 
கொட்டத்தைச்‌ சிறிது தூரத்தில்‌ தனியாக அமைக்க 
வேண்டும்‌. குப்பை கூளங்களைக்‌ கொட்டுவதற்காக 
அப்பால்‌ ஒரு குழியைத்‌ தோண்டி வைக்கவேண்டும்‌. 
மேல்‌ கூரையைப்‌ பிரித்துவிட்டு, நாலுபக்கச்‌ சுவர்‌ 
களையும்‌ இன்னும்‌ உயரமாக எழுப்ப வேண்டும்‌. 
கதவு நிலைகளை ஆறடி உயரத்தில்‌ அதற்‌ கேற்ற 
அகலம்‌ உள்ளவைகளாக அமைக்க வேண்டும்‌. 
எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ நேருக்கு நேர்‌ ஜன்னல்களை 
வைக்க வேண்டும்‌. பிறகு மேல்‌ கூரையைசீ செவ்‌ 
வையாக வேய்ந்து நல்ல தளவரிசை போடவேண்டும்‌. 
சூரிய வெளிச்சம்‌ வீட்டினுள்‌ புகும்படி முற்றம்‌ 
இருப்பதும்‌ நல்லது. நோயற்ற வாழ்வு அன்றோ 
குறைவற்ற செல்வம்‌. ஆகையால்‌, நோய்க்கு இடங்‌ 
சொடுக்காமல்‌ வாழவேண்டும்‌. 

வீட்டுக்காரர்‌: நீர்‌ கூறிய நல்லுரைகளைக்‌ 
கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன்‌. வீட்டைத்‌ திருத்தி 
யமைப்பது பற்றி இன்றே நான்‌ சுகாதார அதிகாரி 
களுக்கு விண்ணப்பம்‌ செய்து கொள்கிறேன்‌. 


64 சுதந்திர மணி வாசகம்‌ 


வேளை மெலிந்து நோய்வாய்ப்பட்டு 

உறுதி பொல்லாததாய்‌ பொருந்தாது 

துர்நாற்றம்‌ தளவரிசை சிந்திக்காமல்‌ 

திட்டம்‌ ஆலோசனை - புகமாட்டா 

திருத்தி அப்பால்‌ விண்ணப்பம்‌ 
பயிற்சி 


நல்ல இடத்தில்‌ வீடு கட்டவேண்டும்‌. வசிப்பவர்கள்‌ 
ஆரோக்கியமாக வாழ்வார்கள்‌. 

நல்ல இடத்தில்‌ வீட்டைக்‌ கட்டினால்‌ வசிப்பவர்கள்‌ 
ஆரோக்கியமாக வாழ்வார்கள்‌. 

இம்மாதிரியே கீழ்க்கண்டவைகளையும்‌ மாற்றுக. 

(10) அந்த வீடு பள்ளத்தாக்கில்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 
இது சுகாதாரத்திற்குக்‌ கெடுதலானது. 

(2) இது சொந்த வீடு. இதைத்‌ திருத்தியமைக்க 
வேண்டும்‌. 


கேள்விகள்‌ 
1. சூரிய வெளிச்சம்‌ இல்லாத வீடு எதைப்‌ 
போலாகும்‌ ₹$ 
2... வீட்டைக்‌ கட்டுவதற்கு முன்‌ யாருக்குத்‌ தெரி 
விக்கவேண்டும்‌ * அவர்கள்‌ என்ன செய்வார்கள்‌ ? 


3. வீட்டைக்‌ கட்டும்போது கவனிக்க வேண்டிய 
விதிகள்‌ யாவை ₹ 


65 


21. விலங்குகள்‌ 


விலங்கு, மிருகம்‌ என்பன ஒரு பொருட்‌ சொற்‌ 
கள்‌. மிருகங்கள்‌ எல்லாம்‌ நான்கு கால்களும்‌, ஒரு 
வாலும்‌ உடையன; குட்டிபோட்டுப்‌ பால்‌ 
கொடுப்பன. அவை குறுக்கே: வளரும்‌ தன்மை 
உடையவை. ஆகையால்‌ * விலங்கு? என்ற பெயர்‌ 
அவைகளுக்கு வழங்கலாயிற்று. விலங்கு என்ற 
சொல்லிற்குக்‌: குறுக்கே வளர்வது என்பது பொரு 
ளாகும்‌. 


பொதுவாக, விலங்கினங்கள்‌ மாமிச பக்ஷ்ணி 
கள்‌, சாக பக்ஷணிகள்‌ என்று இரு வகையர்கப்‌ 
பிரிக்கப்படும்‌. மாமிச பக்ஷ்ணிகள்‌ என்பன பிற 
உயிர்களின்‌ இறைச்சியைத்‌ தின்று வாழ்வன. சிங்‌ 
கம்‌, புலி, கரடி, ஓநாய்‌, நாய்‌, பூனை முதலியன இவ்‌ 
வினத்தைச்‌ சேர்ந்தவை. சாக பக்ஷணிகள்‌ என்பன 
இறைச்சியைத்‌ தின்னமாட்டா,. புல்‌, பூண்டு, காய்‌) 
கனி, இலை, தழைகள்‌ அவைகளுக்கு உணவாகும்‌. . 
வேழம்‌, குதிரை, ஆடு, மாடு, மான்‌, ஒட்டகம்‌, குரங்கு 
முதலியன இப்‌ பிரிவைச்‌ சேர்ந்தவை. 


*சாக பக்ஷ்ணிகளுள்‌ அசைபோடுவன; அசை 
போடாதன என்று இருபிரிவுகள்‌ உண்டு. ஆடு, 
மாடு, மான்‌, ஒட்டகம்‌ , இவை அசை போடும்‌ 
பிராணிகள்‌. குதிரையினமும்‌, வேழமும்‌ அசை 
போடாத வகுப்பைச்‌ சேர்ந்தவை. அசை போடும்‌ 
விலங்குகளுக்குப்‌ பிளவுபட்ட குளம்புகளும்‌, அசை 
போடாதவைகளுக்கு ஒற்றைக்‌ குளம்புகளும்‌ அமைந்‌ 
திருக்கின்றன. 


66 சுதந்திர மணி வாசகம்‌ 


பண்பு வகையாலும்‌ மிருகங்களை இரு வகை 
யாகப்‌ பிரித்துக்‌ கூறுவர்‌. அவற்றுள்‌ சிங்கம்‌, புலி, 
கரடி, ஓநாய்‌ முதலிய கொடிய மிருகங்கள்‌ - ஒரு 
வகை. இவை குஷ்ட மிருகங்கள்‌ என்றும்‌ சொல்லப்‌ 
படும்‌. துஷ்ட மிருகங்கள்‌ எல்லாம்‌ காட்டிலே வாழ்‌ 
வன. அவை 'மனிதரிடத்தில்‌ நன்றியுடன்‌ பழகும்‌ 
பண்புடையன அல்ல. குதிரை, ஆடு, மாடு, நாய்‌ 
இவைகள்‌ மனிதரிடத்தில்‌ எளிதில்‌ பழகும்‌ ; தம்மை 
வளர்ப்பவரிடத்தில்‌ நன்றியுடன்‌ உழைக்கும்‌ குணமும்‌ 
இவைகளுக்கு உண்டு. இம்மிருகங்கள்‌ மனிதர்களுக்‌ 
குப்‌ பயன்படுவனவும்‌ ஆகும்‌. 

குதிரை ஒரு கம்பீரமான மிருகம்‌. அது ஒரு 
சிறந்த வாகனமாகும்‌. போர்களிலும்‌ அது வீரர்‌ 
களைச்‌ சுமந்து கொண்டு, எதிரிகளின்‌ படைகளைக்‌ 
கண்டு அஞ்சாமல்‌, தலைவன்‌ ஏவுகின்றபடி பாய்ந்து 
ஓடும்‌. மனிதர்களுக்கு உழைக்கும்‌ மிருகங்களுள்‌ 
மாடூ மிக முக்கியமானது. எருதுகள்‌ ஏர்‌ உழவும்‌, 
ஏற்றம்‌ இறைக்கவும்‌, செக்கு இழுக்கவும்‌ பெரும்‌ 
பாலும்‌ பயன்படுகின்றன ; பாரவண்டிகளிலும்‌, 
சவாரி வண்டிகளிலும்‌ பூட்டப்‌ படுகின்றன. பசுக்கள்‌ 
இனிய பாலைக்‌ கொடுத்து உதவுகின்றன. ஆடுகள்‌ 
ஏழைகளுக்கு ஓர்‌ செல்வமாகும்‌. ஆட்டுப்பால்‌ 
மனிதர்களுக்கு ஓர்‌ உணவுப்‌ பொருளாகும்‌. அதன்‌ 
இறைச்சியையும்‌ பலர்‌ உண்கிறார்கள்‌. அதன்‌ 
உரோமங்களால்‌ கம்பளங்கள்‌ நெய்யப்‌ படுகின்றன. 
அதனுடைய தோலும்‌ பலவாறு உபயோகப்‌ படுகிறது 

நாய்‌ நன்றியுடைய பிராணி. காவல்‌ காப்பதற்காக 
மனிதர்கள்‌ நாய்களை வளர்க்கிறார்கள்‌. வேழம்‌ காட்டில்‌ 
வாச்வக. அக கொடீய விலங்குகளின்‌ _இனக்கைசீ 


நான்காம்‌ புத்தகம்‌ 67 


சேர்ந்தது; எனினும்‌ மனிதர்களிடத்தில்‌ பழகும்‌ 
இயல்புடையது. மலைக்காடுகளில்‌ இருந்து பருத்த 
மரங்களைக்‌ கீழே கொணர்தல்‌ முதலிய அரிய வேலை 
களை அது செய்யும்‌. கோயில்களில்‌ அழகுக்காகவும்‌ 
யானைகளை வளர்க்கிறார்கள்‌. முற்காலத்தில்‌ படை 
களிலும்‌ யானைகள்‌ உதவி வந்தன. , யானைப்படை 
நால்வகைப்படைகளுள்‌ ஓன்றாக இருந்து வந்தது. 

இக்காலத்தில்‌ சர்க்கஸ்காரர்கள்‌ சிங்கம்‌, புலி 
களையும்‌ அடக்கிப்‌ பல வித்தைகள்‌ செய்விக்கிறார்கள்‌. 
மனிதனுடைய ஆற்றல்‌ எவ்வளவு அரிது! *: கரடி 
வெம்புலி வாயையும்‌ கட்டலாம்‌, ஒருசிங்கம்‌ முதுகின்‌ 
'மேல்‌ கொள்ளலாம்‌ ?? என்று தாயுமானவரும்‌ பாடி 
யிருக்கிறார்‌. ஆகவே இவ்வாற்றல்‌ பண்டூ முதற்‌ 
கொண்டே நம்‌ நாட்டில்‌ உண்டு என்று தெரிகிறது. 
உபயோகமுள்ள மிருகங்களை வளர்ப்பதும்‌, நாட்டிற்கு 
இன்னல்‌ செய்யும்‌ கொடிய விலங்குகளை வேட்டை 
யாடி ஓழிப்பதும்‌ நம்‌ முன்னோர்களின்‌ வழக்கமாகும்‌. 
நமக்கு உதவுவனவாகிய கால்நடைகளை வளர்த்துப்‌ 
பெருக்குவது இக்காலத்திலும்‌ ஒரு சிறந்த தொழி 
லாகக்‌ கொள்ளப்படுகிறது. கால்நடைப்‌ பண்ணைகள்‌ 
பல விடங்களிற்‌ கூட்டுறவு முறைகளில்‌ நடத்தப்‌ 
படுகின்றன. 


விலங்கு பிளவு சாகபக்ஷ்ணி 
(வேழம்‌ படை ச மாமிசபக்ஷ்ணி 

. குளம்பு பண்பு துஷ்டமிருகம்‌ 
ஆற்றல்‌ வீரர்களை சர்க்கஸ்‌ காரர்கள்‌ 
இயல்பு அஞ்சாமல்‌ பண்டுமுதல்‌ 
வேட்டை கொணர்தல்‌ கூட்டுறவு முறை 


இன்னல்‌ வெம்புலி கால்நடைப்‌ பண்ணை 


68 சுதந்திர மணி வாசகம்‌ 


பயிற்சி 
வரிசைப்‌ படுத்தி எழுது 
கொடிய மிருகங்கள்‌ மிருகங்களை வளர்க்க. 
வேண்டும்‌. 


இறைச்சியைத்‌ தின்பவை ” விலங்கு எனப்படும்‌. 
நமக்கு உபயோகமுள்ள | மாமிச புக்ஷ்ணிகள்‌. 
இவைகள்‌ குறுக்கே வளர்வதால்‌ | மனிதரிடம்பழக மாட்டா.. 


கேள்விகள்‌ 
1. விலங்கு என்ற சொல்லிற்குப்‌ பொருள்‌ யாது ₹ 
2. சாக பக்ஷணிகளில்‌ இரண்டு கூறு. மாமிச 
பக்ஷணிகளில்‌ இரண்டு கூறு. 
3. மனிதர்களுக்கு உதவும்‌ விலங்குகள்‌ யாவை * 
4, மனிதரிடம்‌ பழகும்‌ குணமுடைய கொடிய 
மிருகம்‌ யாது$ அது எவ்வெவ்‌ வகையில்‌ உதவுகிறது ₹$ 


22. இரு பெரும்‌ கவிஞர்கள்‌ 


_.... 4 புலவர்கள்‌ மலிந்தது நம்‌ நாடு, வீரர்கள்‌: 
விளங்கப்‌ பெற்றது நம்நாடு. கவிஞர்களைப்‌ பெற்றது 
நம்‌ நாடு,” என்று பெரியோர்கள்‌ போற்றுவதை 
நீங்கள்‌ அறிவீர்கள்‌. பண்டைக்‌ காலத்திலிருந்து 
எக்காலத்திலும்‌ நம்‌ "நாட்டில்‌ புலவர்களுக்குக்‌ 
குறைவேயில்லை, புலவர்களுள்‌ பெரும்பாலோர்‌ 
கவிஞர்களும்‌ ஆவர்‌. கவிஞர்கள்‌ தூய உள்ளமும்‌, 
அஞ்சா நெஞ்சமும்‌ உடையவர்கள்‌. இடுக்கண்களைக்‌ 
கண்டு அவர்கள்‌ ஒருபோதும்‌ அஞ்சார்‌. சீரிய 
பண்புகளுக்கு அவர்கள்‌ எடுத்துக்காட்டாக விளங்க 
வார்கள்‌. நாட்டினர்க்கு வீரத்தை ஊட்டி, அவர்களைச்‌ 
சிறக்கச்‌ செய்வது அவர்களுடைய நோக்கம்‌. அவர்‌ 
களும்‌ சாலசீ சிறந்த வீரர்களே ஆவர்‌. 


நான்காம்‌ புத்தகம்‌ 69 


இவ்வாறு உயர்‌ வாழ்வு எய்திய புலவர்கள்‌ எண்‌ 
ணிறந்தோர்‌ நம்‌ நாட்டில்‌ உண்டு. அவர்களுள்‌ 
அண்மையில்‌ வாழ்ந்தவர்‌ சுப்பிரமணிய பாரதியார்‌ 
என்பவர்‌. பாரதியாரை அறியாதவர்‌ தமிழகத்தில்‌ 
இரார்‌. 





தமிழகத்தில்‌ பாண்டிய நாட்டைச்‌ சேர்ந்த 
எட்டயபுரம்‌ என்னும்‌ பதியில்‌ பாரதியார்‌ பிறந்தார்‌. 
தமிழ்‌, ஆரியம்‌, ஆங்கிலம்‌ ஆகிய மும்மொழிகளில்‌ 
அவர்‌ தேர்சீசி உடையவர்‌; இளமையிலிருந்தே தமிழில்‌ 
கவி பாடும்‌ திறமை உடையவர்‌. 

தமது புலமையை அவர்‌ நாட்டிற்கே பயன்படுத்‌ 
தினார்‌. அக்காலத்தில்‌ நம்‌ நாடு ஆங்கிலேயருடைய 
ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அன்னியர்‌ ஆட்சியை 
அறிஞர்‌ விரும்புவாரோ ? இந்தியத்‌ தாயை அன்னிய 


70 சுதந்திர மணி வாசகம்‌ 


ரிடமிருந்து விடுவிப்பதே இந்தியர்களின்‌ கடமை 
என்பதை எடுத்தோதினார்‌. அடிமைகளாகவும்‌, பாமர 
ராகவும்‌ வாழ்வது ஆண்மையல்லவென்று விளக்‌ 
கினார்‌ ; தேசீய கீதங்கள்‌ பல இயற்றினார்‌ ; அவற்றின்‌ 
மூலமாகத்‌ தமது கொள்கைகளைப்‌ பரவச்செய்தார்‌. 

இசையென்றால்‌ எவரும்‌ விரும்புவர்‌ அன்றோ ? 
வீரம்‌ பொங்கும்‌ பாக்களைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ அவாவுடன்‌ 
ஓதினார்கள்‌. ஒவ்வொருவரிடமும்‌ பாரதியாரே நேரில்‌ 
நின்று கூறுவதுபோல்‌ அப்பாக்கள்‌ பயன்‌ அளித்தன. 
எல்லோருக்கும்‌ சுதந்திர தாகம்‌ ஏற்பட்டது. இடைக்‌ 
காலத்தில்‌ மறைந்திருந்த தேசீய உணர்ச்சி தழைத்‌ 
தது. பாரதியாரின்‌ வேட்கை வீணாகவில்லை. அவர்‌ 
அகால மரணம்‌ அடைந்தார்‌. அவருடைய உடல்‌ 
மறைந்தது. எனினும்‌, அவர்‌ பறைசாற்றிய பொன்‌ 
னுரைகள்‌ தமிழர்‌ உள்ளத்திலிருந்து மறையவில்லை. 
பிற்காலத்தில்‌ இந்தியத்தாய்‌ விடுதலை பெற்றாள்‌. 
பாரதியாரின்‌ நாமத்தை நாம்‌ எல்லோரும்‌ போற்று 
கிறோம்‌. எட்டயபுரத்தில்‌ அவருடைய ஞாபகார்த்த 
மாக மணிமண்டபம்‌ ஒன்று கட்டப்பெற்றுள்ளது. 
ஆண்டு தோறும்‌ பாரதியார்‌ விழா நாடெங்கும்‌ 
கொண்டாடப்‌ படுகின்றது. 


குடியரசு இந்தியாவில்‌ பாரதியார்‌ உயிருடன்‌ 


இருந்திருப்பாராகில்‌, நாட்டில்‌ அவர்‌ எய்தும்‌ உயர்வு 
கள்‌ பலவாகும்‌. ச 


பாரதியாரைப்‌ போன்றே இனிய செந்தமிழ்ப்‌ 
பாக்களால்‌ தேசபக்தியைப்‌ பரப்பும்‌ பேராற்றல்‌ 
படைத்த மற்றொரு கவிஞரை இப்போது நாம்‌ 
பெற்றுள்ளோம்‌. அவர்‌ பெயர்‌ இராமலிங்கப்பிள்ளை 


நான்காம்‌ புத்தகம்‌ 71 
என்பது. நாமக்கல்‌ கவிஞர்‌ என்னும்‌ சிறப்புப்‌ 
பெயரால்‌ அவர்‌ நாமம்‌ விளங்குகின்றது. 

எளிய நடையில்‌ இனிய சொற்களால்‌ இயற்றப்‌ 
பெற்ற பாக்களால்‌ சீரிய கரூத்துக்களை இளைஞர்களும்‌ 





அறியுமாறு விளங்கப்பாடும்‌ கவிஞர்‌ அவர்‌. தேசீய 
சர்க்கார்‌ தேசீய கவியைப்‌ போற்றாமல்‌ இருப்பாரோ? 
ஆஸ்தான கவி? என்ற பட்டத்தை அவருக்கு 
அளித்தனர்‌. அப்‌ பெயரே இப்போது அவருக்கு 
_ எங்கும்‌ வழங்குகிறது. 


த்‌ சுதந்திர மணி வாசகம்‌ 


தமிழ்ப்‌ புலமையேயன்நி ஓவியத்‌ துறையிலும்‌ 
அவர்‌ தேர்சீசியுடையவர்‌. ஓவியத்துறையில்‌ வல்ல 
வர்கள்‌ உயர்ந்த கருத்துக்களைச்‌ சித்திரத்தால்‌ 
விளக்குவார்கள்‌. கவிஞர்கள்‌ அக்கருத்துக்களைக்‌ 
கவிகளில்‌ கற்பனை செய்து காட்டுவர்‌. இருவகை 
யாற்றலும்‌ உடையவர்‌ நாமக்கல்‌ கவிஞர்‌. எனின்‌ 
அவருடைய பெருமையை விளக்கவும்‌ வேண்டுமா ₹ 


, நாமக்கல்‌ கவிஞர்‌ நீடுநாள்‌ நன்றே வாழ்ந்து 
நமக்கு அறிவுரைகள்‌ பல அளிப்பாராக. 


மலிந்தது கவிஞர்‌ பெரும்பாலோர்‌ 
உள்ளம்‌ இடுக்கண்‌ எடுத்துக்காட்டு 
நெஞ்சம்‌ எய்திய அன்னியர்‌ 
வீரம்‌ விடுவிப்பது இந்தியத்தாய்‌ 
வேட்கை பாமரர்‌ தேசீயகீதம்‌ 
அகாலம்‌ பறைசாற்றிய பொன்னுரை 
தேசபக்தி மணிமண்டபம்‌ ஞாபகார்த்தம்‌ 
யாத்தல்‌ பேராற்றல்‌ வழங்கப்படுகிறது 
கற்பனை ஓவியம்‌ நீடுநாள்‌ 

்‌ பயிற்சி 


உங்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ * பாரதியார்‌ விழா” 
கொண்டாடுவதாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதை 
எப்படிக்‌ கொண்டாடுவது என்று சில்‌ வாக்கியங்களில்‌ 
கூறு, 


கேள்விகள்‌ 


1. கவிஞர்களின்‌ பண்புகள்‌ யாவை ₹ 

2. பாரதியார்‌ விளக்கிய உண்மைகள்‌ யாவை 1 

3. நமது ஆஸ்தான கவியார்‌ ₹ 

4. நாமக்கல்‌ கவிஞரின்‌ பாக்கள்‌ எத்தகையவை * 


73 


23. கால்நடைப்‌ பண்ணை 


ஆட, மாடுகளுக்குக்‌ கால்நடைகள்‌ என்று 
பெயர்‌. கால்நடைகள்‌ மனிதர்களுக்கு இன்றியமை 
_பாதவையும்‌, உபயோகமுள்ளவையும்‌ ஆகும்‌. ஆகை 
யால்‌ ஆடூ மாடுகளை வளர்ப்பது என்ற வழக்கம்‌ 
பெரும்பாலான வீடுகளில்‌ இருந்து வருகின்றது. முற்‌ 
காலத்தில்‌ ஓவ்வொரு வீட்டிலும்‌ மாடு வைத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. ஏழைக்‌ குடியானவர்கள்‌ 
அநேகமாக ஆடுகளை வளர்க்கின்றார்கள்‌. 

இக்‌ காலத்தில்‌ கிராமங்களில்‌ ஆடு, மாடுகளை 
வளர்ப்பது ஒருவாறு செய்யக்கூடியதாக இருக்கிறது. 
என்றாலும்‌ அங்கும்‌ புல்வெளி வசதிகள்‌ போதுமான 
அளவு இல்லையென்றே சொல்ல வேண்டும்‌. நகரங்‌ 
களில்‌ மாடுகளை வளர்ப்பதில்‌ அதிகச்‌ செலவு ஏற்படு 
கிறது; ஆடுகள்‌ மேய்வதற்கும்‌ இடங்கள்‌ காணப்‌ 
படமாட்டா. 

பால்‌ கொடுப்பதற்கும்‌, உழைப்பதற்கும்‌ மிக' 
இன்றியமையாதனவாகிய மாட்டினங்களை எங்கும்‌ , 
வளர்க்க வேண்டும்‌. மோட்டார்‌ வண்டிகளும்‌, இர 
யில்‌ வண்டிகளும்‌ எவ்வளவுதான்‌ பெருகின போதி 
௮ம்‌, மாட்டு வண்டிகள்‌ இல்லாவிட்டால்‌ நம்முடைய 
வேலைகள்‌ நடைபெற மாட்டா. பசுக்கள்‌ செழிப்பாக 
இல்லாவிட்டால்‌ நமது உணவு வகைகளுள்‌ முக்கிய 
அம்சமாகிய பால்‌, தயிர்‌, வெண்ணெய்‌, நெய்‌ இவை 
கிடைக்குமா ? 

பசுக்‌ காத்தல்‌ என்பதை நம்‌ முன்னோர்கள்‌ 
கடமையாகக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இப்போது 
வசதிக்‌ குறைவால்‌ பலர்‌ அவைகளை வளர்க்க முடிய 


74 சுதந்திர மணி வாசகம்‌ 


வில்லை. ஆகையால்‌ கூட்டுறவுப்‌ பண்ணைகள்‌ ஏற்‌ 
பாடூ செய்து, அங்கு அவைகளை வளர்க்கிறார்கள்‌. 
கூட்டுறவுப்‌ பண்ணைகளில்‌ எருதுகளும்‌, பசுக்களும்‌ 
நல்லவாறு உணவளிக்கப்படுகின்றன ; சுகாதார 
முறையில்‌ வளர்க்கப்படுகின்றன. முக்கியமாகப்‌ பசுக்‌ 
களை வெகு கருத்துடன்‌ கவனிக்கிறார்கள்‌. சுகாதார 
முறையில்‌ பசும்பாலை மற்றவர்களுக்கு விற்கிறார்கள்‌. 
ஒவ்வொருவரும்‌ தனித்தனியாக முதல்‌ போட்டூ மாடு 
களை வளர்ப்பதில்‌ அதிகச்‌ செலவும்‌, சிரமும்‌ ஏற்படக்‌ 
கூடும்‌. கூட்டுறவு முறைகளில்‌ பண்ணைகளை ஏற்‌ 
படுத்தி அவைகளை வளர்ப்பது ஒருவாறு சலப 
மாகும்‌. ஆதனால்‌ லாபமும்‌ கிடைக்கும்‌. அப்‌ 
பண்ணைகளில்‌ ஆடுகளையும்‌ மந்தைகளாக வளர்க்க: 
லாம்‌. அவைகளாலும்‌ குடிகளுக்குப்‌ பயன்கள்‌ பல 
உண்டாகும்‌. 


: உழவிற்கும்‌, உணவிற்கும்‌ கால்‌ நடைகளில்லா- 
டமல்‌ முடியாது. அதனால்தான்‌ சர்க்காரும்‌ இப்‌ 
பண்ணைகளை ஆதரிக்கிறார்கள்‌. விவசாய நாடாகிய 
இங்கு ஒவ்வொரு கிராமத்திலும்‌ இப்பண்ணைகள்‌ 
இருப்பது அவசியம்‌. கால்நடைகளை வளர்ப்பதற்கு 
வேண்டிய வசதி இக்காலத்தில்‌ போதாமல்‌ இருக்‌ 
கிறது. புல்வெளிக்கு எனத்‌ தனிப்பட்ட நிலங்கள்‌ 
ஓவ்வொரு கிராமத்திலும்‌ ஓதுக்கப்பட வேண்டும்‌. 
காடுகளிலும்‌, படுகைகளிலும்‌ ஆடு மாடுகள்‌ மேய்‌ 
வதற்கு இடம்‌ தர வேண்டும்‌. இலை தழைகள்‌ 
செழித்து வளரக்‌ கூடிய மரங்களைப்‌ புறம்போக்காஃ: 
இடங்களில்‌ விருத்தி செய்ய வேண்டும்‌. இவ்வசதி' 
களை அரசாங்கத்தார்‌ செய்து கொடுத்தால்‌ கால்‌ 
நடைப்‌ பண்ணைகள்‌ நாட்டில்‌ பெருகும்‌. 


நான்காம்‌ புத்தகம்‌ 75 


பெரும்பாலான புல்வெளி படுகை 
கூட்டுறவுப்பண்ணைகள்‌ மேய்வதற்கு கால்நடை 
ஒதுக்தப்பட்ட செழிப்பாக பசுக்காத்தல்‌ 
ஒருவாறு அம்சம்‌ பண்ணை 
_ கூடியதாக பசும்பால்‌ 
பயிற்சி 
முடித்துக்‌ கூறு :-- 


(10 கால்‌ நடைகள்‌ நமக்கு .......- 42௨ 

3 எருதுகள்‌ உழவிற்கு .....ஃ--2-௮2௬௮௮௧ 

(3) குடியானவர்கள்‌ அநேகமாக .....ஃ கக 

கேள்விகள்‌ 

1. கால்நடை என்பன எவை ₹ 

2. கால்நடைகளை வளர்ப்பதற்கு வேண்டிய வசதி 
கள்‌ யாவை ?₹ ட 

3. அரசாங்கத்தார்‌ செய்து கொடுக்கக்கூடிய உதவி 
கள்‌ என்னென்ன ₹ 


24. உலோகங்கள்‌ 


உலோகங்கள்‌ பலவகைப்படும்‌. இவைகள்‌ யாவும்‌ 
மூலப்‌ பொருள்கள்‌. இவ்வுலோகப்‌ பொருள்களில்‌ 
முக்கியமானவை தங்கம்‌, வெள்ளி, இரும்பு, துத்த 
நாகம்‌, தாமிரம்‌, காரீயம்‌, வெள்ளீயம்‌. முதலியன. 

உலோகங்களுக்குத்‌ தனிப்பண்புகள்‌ உண்டு. 
அவை தனியான பளபளப்பு உடையன ; சாதாரண 
வெப்ப நிலையில்‌ திடப்‌ பொருளாக இருக்கும்‌; தக 
டாக அடிக்கலாம்‌; கம்பியாக நீட்டலாம்‌ ; எளிதில்‌ 
உடைய மாட்டா ; உருகும்‌ நிலை மிக அதிகம்‌ ; மின்‌ 
சாரத்தை எளிதில்‌ பரவச்‌ செய்யும்‌. 


76 சுதந்திர மணி வாசகம்‌ 


உலோகங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ நமக்கு அதிக 
மாகப்‌ பயன்படுவது இரும்பு. இவ்விரும்பு பல 
தாதுப்‌ பொருளுடன்‌ கலந்து கிடைக்கிறது. .பிறகு 
இத்தாதுப்‌ பொருள்‌ கரியுடனும்‌ சுண்ணாம்புக்‌ கல்லு 
டனும்‌ சேர்ந்து ஊது உலையில்‌ போட்டுக்‌ காய்ச்சப்‌ 
படுகிறது. இவ்வாறு எடுக்கப்பட்ட இரும்புக்கு வார்ப்‌ 
பிரும்பு என்று பெயர்‌. வார்ப்பிரும்பிலிருக்கும்‌ கரிப்‌ 
பொருளை எடுத்து விட்டால்‌ தேனிரும்பாகும்‌. 
எஃகிரும்பில்‌ தேனிரும்பைக்‌ காட்டிலும்‌ அதிகக்‌ கரி 
இருக்கும்‌. 

வார்ப்பிரும்பால்‌ கிராதிகளும்‌, தேனிரும்பால்‌ 
லாடம்‌, ஆணி முதலியவைகளும்‌, எஃகிரும்பால்‌ 
கத்தி, கத்தரிக்கோல்‌ முதலியனவும்‌ செய்யப்படு 
கின்றன. இவ்விரும்புத்‌ தாதுக்கள்‌ நம்‌ நாட்டில்‌ 
ஜாம்ஷட்பூர்‌ என்ற இடத்திலும்‌, மைசூரில்‌ பத்ராவதி 
என்ற இடத்திலும்‌ வெட்டியெடுக்கப்படுகின்றன. 

தங்கம்‌ ஸ்படிகச்‌ சிலைகளில்‌ மெல்லிய மஞ்சள்‌ 
நிறமான நரம்புகள்‌ போல்‌ காணப்படும்‌. இது கல்‌ 
டனும்‌, மணலுடனும்‌ கலந்திருக்கும்‌. இது 
அமெரிக்காவிலும்‌, ஆஸ்திரேலியாவிலும்‌, ஆப்பிரிக்கா 
விலும்‌, மைசூரில்‌ கோலார்‌ என்னுமிடத்திலும்‌ 
கிடைக்கிறது. ்‌ 

தங்கம்‌ சேர்ந்து இருக்கும்‌ பாறைகளை உடைத்‌ 
துப்‌ பொடி செய்து கலவை முறைகளால்‌ அத்தங்கத்‌ 
தைத்‌ தனியாகப்‌ பிரித்தெடுக்கிறார்கள்‌. இப்படிப்‌ 
பட்ட தங்கம்‌ மக்களுக்கு அழகைத்‌ தரும்‌ ஆபரணம்‌ 
செய்வதற்கு உபயோகப்படுகிறது. 

வெள்ளி தனிப்‌ பொருளாகக்‌ கிடைக்கிறது. இது 
நகைகள்‌, நாணயங்கள்‌ செய்வதற்கும்‌ உபயோகப்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 77 


படுகிறது. இது மின்சாரத்தை நன்றாகப்‌ பரவச்‌ 
செய்யும்‌ பண்புடையது. 


துத்தநாகம்‌ பூமியிலிருந்து வெட்டி யெடுக்கப்படு 
கிறது. இதை ஒருவிதத தாதுப்‌ பொருளிலிருந்து 
பிரித்தெடுக்கிறார்கள்‌. பித்தளை உண்டாக்குவதற்குத்‌ 
துத்தநாகத்தைத்‌ தாமிரத்துடன்‌ கலக்கிறார்கள்‌. துத்த 
நாகம்‌ பூசப்பட்ட இரும்புத்‌ தகடுகள்‌ துருப்பிடிக்க 
மாட்டா. இதனால்‌, வாளிகள்‌, தொட்டிகள்‌, வீடு 
'வேயப்படும்‌ தகடுகள்‌ முதலியன செய்கிறார்கள்‌. 


வெள்ளீயம்‌ வங்கசிலை என்னும்‌ மூலப்பொருளி 
லிருந்து கிடைக்கிறது. இது மலேயா நாட்டில்‌ 
கிடைக்கின்றது. இது ஈயம்‌ பூசுவதற்குப்‌ பயன்படு 
கிறது. வெள்ளீயம்‌ பூசப்பெற்ற இரும்புத்‌ தகட்டிற்‌ 
குத்‌ தகரம்‌ என்று பெயர்‌. 


காரீயம்‌ ஒரு மிருதுவான உலோகம்‌. இதன்‌ 
நிறம்‌ நீலங்‌ கலந்த வெளுப்பு. இதனால்‌ ஆக்கப்பட்ட 
பொருள்களில்‌ பழரசம்‌, காடி முதலியன வைக்கப்‌ 
பெற்றிருந்தால்‌ விஷப்‌ பொருள்கள்‌ உண்டாகுமெனக்‌- 
கூறுகின்றனர்‌. இதனால்‌ பல நோய்கள்‌ உண்டாகும்‌. 
இது துப்பாக்கிக்‌ குண்டுகள்‌ செய்வதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. பாட்டரித்‌ தகடுகள்‌ செய்வதற்குத்‌ துத்த 
நாகம்‌ உதவுகிறது. 


வெப்பநிலை கலவைமுறை துருப்பிடிக்க 
்‌ வேயப்படும்‌ பத்திராவதி ஸ்படிகம்‌ 

வார்ப்பிரும்பு ஆஸ்திரேலியா அமெரிக்கா 

மைசூர்‌ ஆப்பிரிக்கா கோலார்‌ 


தாதுக்கள்‌ 


78 சுதந்திர மணி ப வாசகம்‌ 


பயிற்சி 
தங்கம்‌, இரும்பு, வெள்ளி--இவைகள்‌ ஒவ்வொன்‌ 
றைப்‌ பற்றியும்‌ மும்மூன்று வாக்கியங்கள்‌ கூறு. 


கேள்விகள்‌ 


உலோகங்களின்‌ பண்புகள்‌ யாவை? 

வார்ப்பிரும்பு என்று எதற்குப்‌ பெயர்‌ ₹ 

தங்கம்‌ கிடைக்கும்‌ நாடுகள்‌ யாவை ₹ 

எதற்குத்‌ தகரம்‌ என்று பெயர்‌ ₹$ 

இரும்பு நம்‌ நாட்டில்‌ எங்கே எடுக்கப்படுகிறது ₹ 


ஜு லலப 


25. பல்சுவைப்‌ பாடல்கள்‌ 


வாலிபந்தனில்‌ வித்தை கற்கவேண்டும்‌ ; கற்ற 
வழியிலே நிற்கவேண்டும்‌ ; 

வளைகடல்‌ திரிந்து பொருள்‌ தேடவேண்டும்‌; தேடி 
வளரறஞ்‌ செய்யவேண்டும்‌ ; 

சீலமுடையோர்களைச்‌ சேரவேண்டும்‌ ; பிரிதல்‌ 
செய்யாதிருக்க வேண்டும்‌ ; 

செந்தமிழ்ப்‌ பாடல்‌ பல கொள்ளவேண்டும்‌ ; கொண்டு 
தியாகம்‌ கொடுக்க வேண்டும்‌ ; 

ஞாலமிசை பலதருமம்‌ நாட்டவேண்டும்‌ ; ; நாட்டி 
நன்றாய்‌ நடத்த வேண்டும்‌ ; 

நம்பனிணை அடிபூசை பண்ணவேண்டும்‌ ; பண்ணி 
னாலு மிகு பக்திவேண்டும்‌ ; 

ஆலமமர்‌ கண்டனே ! பூதியணி முண்டனே, 
அழகன்‌ எமதருமை மதவேள்‌ 

அனுதினமும்‌ மனதில்‌ நினை தரு ச.துரகிரிவளர்‌ 
அறப்பளீசுவர தேவனே ! ம 

-- அறப்பளீசுர சதகம்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 79 


முன்னமோர்‌ பொய்யுரைக்க 
அப்பொய்வெளி யாகாமல்‌ 
மூடும்‌ வண்ணம்‌ 
பின்னுமோர்‌ பொய்யுரைக்க 
அதையும்நிலை நிறுத்திடவோர்‌ 
பெரும்பொய்‌ சொல்ல 
இன்னவகை கைதவம்‌ ஒன்று 
இருநூறு கைதவத்துக்கு 
இடமாம்‌ ; வாய்மை 
தன்னையே முன்பகரில்‌ சங்கடம்‌ 
ஒன்றிலை, அதுவே 
தகைமை நெஞ்சே ! 
வேதநாயகம்‌ பிள்ளை 


26. ஈசுவர சந்திர வித்தியாசாகரர்‌ 


நம்‌ இந்திய நாடு பலவளமும்‌ நிறைந்த , ஒரு 
சிறந்த தேசம்‌ ; பல பெரியார்கள்‌ தோன்றிய இடம்‌; 
பற்பல புலவர்கள்‌ பிறந்த நாடு. விஞ்ஞானிகள்‌, 
அரசியல்‌ தொண்டர்கள்‌, கடவுள்‌ பகீதர்கள்‌ அவதரித்த 
நன்னாடு. வீரர்கள்‌ நிறைந்த பெருநாடு. நீருக்குத்‌ 
தட்டில்லாத்‌ தேசம்‌. பல ஆறுகள்‌ இந்நாட்டைசீ 
செழிப்பிக்கின்றன. உலகக்குடி மதிப்பில்‌ ஐந்தில்‌ 
ஒரு பங்கு உடையது. 

இத்தகைப்‌ பெருஞ்‌ சிறப்புற்ற நாட்டின்‌ வட 
, பாலுள்ள வங்காள மாகாணத்தில்‌ மிதுனபுரி என்ற 
ஊரில்‌ ஈசுவர சந்திர வித்தியாசாகரர்‌ தோன்றினார்‌. 
இவர்‌ தந்தையின்‌ பெயர்‌ இராமஜெய பானர்ஜி. இவர்‌ 
பிராமண மரபைச்‌ சேர்ந்தவர்‌ ) மிகவும்‌ எளிய குடும்‌ 


பத்தில்‌ பிறந்தவர்‌. 


பத்த சுதந்திர மணி வாசகம்‌ 


ஆனால்‌, இவரிடத்துப்‌ பொருட்செல்வம்‌ இல்லையே 
யன்றிக்‌ கல்விச்‌ செல்வம்‌ கங்குகரையின்றிக்‌ காணப்‌ 
பட்டது. இவர்‌ சம்ஸ்கிருதத்தில்‌ நல்ல பயிற்சியும்‌, 
சொற்றிறனும்‌, எழுதும்‌ நயமும்‌ ஒருங்கே அமையப்‌ 
பெற்றிருந்தார்‌. ஆங்கிலத்திலும்‌ நல்ல பயிற்சி 
உடையவர்‌. தம்‌ பெயரின்‌ பொருளுக்கேற்ப கல்வி 





யில்‌ அளப்பருங்‌ கடலாக விளங்கினார்‌. வித்தியா 
சாகரர்‌ என்ற வடசொல்‌ தொடருக்குக்‌ கல்வியில்‌ 
கடல்போன்றவர்‌ என்பது பொருளாகும்‌. 


இப்பேரறிஞர்‌ ஒருநாள்‌ இரயில்‌ வண்டித்‌: 
தொடரில்‌ பிரயாணஞ்‌ செய்து கொண்டிருந்த 
பொழுது, கல்லூரி மாணவன்‌ ஒருவன்‌ தமக்கு முன்‌ 
பக்கத்தில்‌ உட்கார்ந்திருக்கக்‌ கண்டார்‌. அறிஞர்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 81 


வித்தியாசாகரர்‌ கண்கவர்‌ வனப்பில்லா எளிமையான 
உடையுடன்‌ இருந்தார்‌. இவரைக்‌ காணவும்‌ கல்‌ 
லூரி: மாணவனுக்குக்‌ கண்‌ கூசியது போலும்‌. 
ஆகலின்‌, அவன்‌ அவரை நோக்கக்கூட இல்லை. 
கல்விக்‌ கடலார்‌ அவன்‌ நோக்கத்தை இழுக்க வேண்டு 
மெனக்‌ கருதினார்‌. அவர்‌ உளநூல்‌ அறிந்தவராகை 
யாலும்‌, கல்லூரி மாணவர்களின்‌ செயல்களைக்‌ 
கசடறத்‌ தெரிந்தவராகையாலும்‌ சிறிதேனும்‌ உளங்‌ 
கோணாமல்‌ அவனையே உற்று நோக்கிக்‌ கொண்டு 
வந்தார்‌. மாணவன்‌ புன்முறுவல்பூத்த முகத்தனாய்த்‌ 
தன்னுடைய அழகில்‌ இவ்வேழை உளஞ்‌ செலுத்தி 
யிருக்கின்றான்‌ என்று கருதி உற்சாகத்துடன்‌ இருந்‌ 
தான்‌. ' இருவரும்‌ இராணிகஞ்சு என்ற இடத்தில்‌ 
இறங்கத்‌ தலைப்பட்டனர்‌. 

அப்பொழுது, கல்லூரி மாணவன்‌' தனது சுமை 
யைத்‌ தூக்கிவரச்‌ ௬ுமையாள்‌ தேடினான்‌; அருகி 
லிருந்த ஈசுவரர்‌, தாம்‌ அந்தப்‌ பேழையைத்‌ தூக்கி 
வருவதாகக்‌ கூறினார்‌. சரியென்று ஒப்புக்‌ கொண்‌ 
டான்‌ கல்லூரி மாணவன்‌. பேரறிஞர்‌ சுமையாளாக 
நடந்துவந்து பையன்‌ வீட்டில்‌ பேழையைக்‌ கொண்டு 
வந்து சேர்த்தார்‌. பையன்‌ ௬மைக்‌ கூலியைக்‌ 
கொடுக்கச்‌ சென்றான்‌. அதனைப்‌ பெற்றுக்கொள்ள 
மறுத்துவிட்டுத்‌ தாம்‌ செல்லவேண்டிய இடத்திற்குச்‌ 
சென்றார்‌. 

அன்றிரவு ஈசுவரர்‌ அவ்வூரில்‌ சொற்பொழி 
வாற்றினார்‌. அக்கூட்டத்திற்குக்‌ கல்லூரி மாணவனும்‌ 
வந்திருந்தான்‌. இவர்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு வியப்‌ 


புற்று, *என்ன! இத்தகைப்‌ பேரறிஞரா என்‌ 
னுடைய பேமையைச்‌ீ சுமக்க! வக்கவர்‌ ! அ! என்ன 


82 சுதந்திர மணி வாசகம்‌ 


அடாத செயலுக்கு ஆளானேன்‌ ! எப்படியேனும்‌ 
யான்‌ அவர்‌ அன்பைப்‌ பெறவேண்டும்‌ ? என்று 
கருதிப்‌ பிரசங்கம்‌ முடியுங்காறும்‌ காத்திருந்து அவ 
ரைக்‌ கண்டான்‌. அவரும்‌ இவனை இன்னவன்‌ 
என்று அறிந்தார்‌. அப்பொழுது பையன்‌ அவருடைய 
காலில்‌ விழுந்து வணங்கி ** நான்‌ செய்த பிழையைப்‌ 
பொறுத்தருள்க ?? என்று வேண்டி நின்றான்‌. 
ஆன்றோர்‌ சினம்‌ '“நீர்கிழிய எய்த வடுப்போல மாறும்‌ 
தன்மையது ??. ஆதலின்‌, உடனே பையன்மீது 
மகிழ்ச்சி கொண்டு தனக்கு வேண்டிய காரியங்களைத்‌ 
தானே செய்துகொள்வதில்‌ இழிவில்லை என்றும்‌, 
உருவைக்‌ கண்டு எவரையும்‌ தாழ்வாக எண்ணக்‌ 
கூடாது என்றும்‌ பலவாறாக அறிவுரை கூறினார்‌. 
பையனும்‌ அவர்‌ உத்தரவு பெற்றுத்‌ தன்னில்லம்‌ 
போய்ச்‌ சேர்ந்தான்‌. அன்றுமுதல்‌ பையன்‌ தனக்‌ 
குள்ள செருக்கு நீங்கப்‌ பெற்று அடக்கம்‌ உடையவன்‌ 


ஆனான்‌. 


அவதரித்த வித்தியாசாகரர்‌ 
தட்டில்லாத பேரறிஞர்‌ 
குடிமதிப்பில்‌ .... வனப்பில்லா 
பெருஞ்சிறப்பு உளங்கோணா 
கங்குகரை சொற்பொழிவு 
ஆற்றுதல்‌ முடியுங்காறும்‌ 
கேள்‌;விகள்‌ 

1. இந்திய நாட்டின்‌ வளத்தைப்‌ பற்றிக்‌ கூறுக. 

2. வித்தியாசாகரர்‌ எம்மொழிகளில்‌ வல்லுநர்‌ $ 

9. 


வித்தியா சாகரர்‌ என்ற தொடரின்‌ பொருள்‌ யாது 
4. கல்லூரி மாணவன்‌ எவ்வாறு கருவம்‌ நீங்கப்‌ 
பெற்றான்‌ ₹$ 


83. 
27. கடிதங்கள்‌ 


தடிதம்‌ ந்து பிரிவுகளை யுடையது. முதலாவ 
தாக, கடிதத்தின்‌ இடப்பக்கத்தில்‌ கடிதம்பெறு 
கின்றவரை அழைக்கும்‌ முறை. இரண்டாவதாக 
வலப்‌ பகீகத்தின்‌ ஓரத்தில்‌ கடிதம்‌ எங்கிருந்து வரு 
கின்றதென்பதையும்‌ எழுதும்‌ தேதியையும்‌ குறிப்பிட 
வேண்டும்‌. மூன்றாவதாக எழுதும்‌ விஷயம்‌. நான்கா 
வதாகத்‌ தொடர்பு முறை. லிந்தாவதாகக்‌ கடிதம்‌ 
பெறுகின்றவரின்‌ விலாசம்‌ அல்லது முகவரி. 


மாணவன்‌ ஆசிரியருக்கு எழுதும்‌ 
ஓய்வுக்‌ கடிதம்‌ 

3, கீழ்‌ ஆண்டார்‌ வீதி, 

திருச்சிராப்பள்ளி, 

23--10--50. 
அன்புமிக்க ஆசிரியர்‌ அவர்களுக்கு வணக்கம்‌ பல. . 
என்‌ தமக்கை மங்கையர்க்கரசிக்கு 27-10-1950 
ஆம்‌ நாள்‌ வெள்ளிக்கிழமை மதுரையில்‌ திருமணம்‌ 
நடைபெறும்‌. ஆகையால்‌, எனக்கு 23-10-50 முதல்‌ 
ஒரு வாரம்‌ வரை ஓய்வு கொடுக்கக்‌ கேட்டுக்‌ கொள்‌ 
கிறேன்‌. 


இங்ஙனம்‌, 
தங்கள்‌ பணிவு மிக்க, 
திருநாவுக்கரசகன்‌, 
முகவரி :-- 
நான்காம்‌ வகுப்பு &-பிரிவு ஆசிரியர்‌ 
அவர்களுக்கு, 


இ, ௭. பாடசாலை, 
ஆண்டார்‌ வீதி, திருச்சிராப்பள்ளி. 


84 சுதந்திர மணி வாசகம்‌ 


தந்தையாருக்கு எழுதும்‌ கடிதம்‌ 
9, மேலைச்சிந்தாமணி, 
நடுத்தெரு, 
திருசீசிராப்பள்ளி, 
26-10-50. 
பதக தந்தையீர்‌, 
தங்கள்‌ திருவடிக்குப்‌ பெரு வணக்கம்‌. 
நான்‌ இங்கே நலமாயிருக்கின்றேன்‌. அங்கே 
யுள்ள நம்மவர்‌ நலத்தை அறிய ஆவல்‌ உறுகின்றேன்‌. 
நான்‌ இந்த ஆண்டு மூன்றாம்‌ வகுப்பிலிருந்து 
நான்காம்‌ வகுப்புக்குத்‌. தேறியிருக்கின்றேன்‌. என்‌ 
வகுப்பு ஆசிரியர்‌ நான்காம்‌ வகுப்புக்கு வேண்டிய 
புத்தகங்களும்‌ நோட்டுக்களும்‌ வாங்க வந்து ரூபாய்‌ 
ஆகுமென்று சொல்லுகிறார்‌. எங்கள்‌ பள்ளியிலேயே 
புத்தகக்‌ கடை வைக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள்‌ 
தயை கூர்ந்து 8ீந்து ரூபாய்‌ மணியார்டர்‌ மூலமாக. 
அனுப்பும்படி பணிவுடன்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌... 
இங்ஙனம்‌, 
தங்கள்‌ கீழ்ப்படிதலுள்ள, 
சுந்தரமூர்த்தி. 


முகவரி :-- 9 
இரா. சிதம்பரம்‌ பிள்ளை, 
கோட்டை மேடு, 
தொட்டியம்‌ போஸ்டு, 
முசிரித்‌ தாலுகா. 


நான்காம்‌ புத்தகம்‌ 85 


பிரிவுகள்‌ தமக்கை 

இடப்‌ பக்கம்‌ பணிவு மிக்க 

தொடர்பு முறை திருமணம்‌ 

மூகவரி குறிப்பிடவேண்டும்‌ 

ஓய்வுக்‌ கடிதம்‌ ்‌... பெறுகின்றவர்‌ 
கேள்விகள்‌ 


1. உன்‌ மாமன்‌ வீட்டில்‌ நடக்கும்‌ காதணி விழா 
வுக்குச்‌ செல்ல உன்‌ ஆசிரியரை இரண்டு நாள்‌ விடுமுறை 
பெறவேண்டி கடிதம்‌ எழுதுக. 

2. துணி வாங்குவதற்குப்‌ பணம்‌ அனுப்பும்படி உன்‌ 
அண்ணனுக்குக்‌ கடிதம்‌ எழுதுக. 


28. நல்ல மகன்‌ 
காட்சி 1 
(செஞ்சிக்‌ கோட்டை - அரண்மனை - காலை நேரம்‌.) . 

மகன்‌: அம்மா, என்‌ அப்பா யார்‌? அவர்‌ 
எங்கே இருக்கிறார்‌ ₹ பிறந்ததிலிருந்து நான்‌ அவரைப்‌ 
பார்க்கவே இல்லையே. “ 

தாய்‌ : குழந்தாய்‌, உன்‌ அப்பா உயிரோடு 
சிறையில்‌ இருக்கிறார்‌. 

“மகன்‌ : சிறையிலா £₹ சிறையிலா ? எந்தச்‌ சிறை 
யில்‌? சிறை செய்தவன்‌ யார்‌ ₹ 

தாய்‌: அவர்‌ டில்லிசீ சிறையில்‌ இருக்கிறார்‌. 
.ஷாஆலம்‌ பாதுஷா அவரைச்‌ சிறையில்‌ வைத்‌ 
திருக்கிறார்‌. 

மகன்‌: அவரைசீ சிறையில்‌ விட்டூ விட்டு, 
நான்‌ இங்கே இருப்பேனா ₹ அவர்‌ சிறைபுக என்ன 
காரணம்‌ ₹ ்‌ 


56 சுதந்திர மணி வாசகம்‌ 


தாய்‌ : அவர்‌ எவர்க்கும்‌ ஒரு குற்றமும்‌ செய்ய 
வில்லை. போரில்‌ எவரிடமும்‌ தோல்வி பெறவில்லை. 
டில்லி பாதுஷாவிடம்‌ ஒரு பொல்லாத குதிரை இருக்‌ 
கிறது. அது அடங்காப்‌ .புரவி. அதை அடக்குவ 
தாகப்‌ பற்பலர்‌ வீரம்‌ பேசிச்‌ சென்றார்கள்‌. அதைப்‌ ; 
பிடித்து நிறுத்தவும்‌ ஒருவராலும்‌ முடியவில்லை. அப்‌ 
பந்தயத்தில்‌ எல்லோரும்‌ தோற்றுப்‌ போனார்கள்‌. 
அவர்களை யெல்லாம்‌ பாதுஷா சிறையில்‌ வைத்திருக்‌ 
கிறார்‌. அவ்வாறு சிறை சென்றவர்களுள்‌ உன்‌ 
தகப்பனாரும்‌ ஒருவர்‌. 

மகன்‌ : இவ்வளவுதானா ? அம்மா, விடைதருக ; 
பொல்லாக்‌ குதிரையை நான்‌ நல்ல குதிரையாகசீ 
செய்து, தந்தையை அழைத்துக்கொண்டு வருகிறேன்‌. 


காட்சி 2 
_.. (பாதுஷாவின்‌ அரண்மனை - மாலைநேரம்‌) 
தேசிங்கு : சலாம்‌. மாட்சி பெற்ற பாதுஷாவே! 
பணிவுடன்‌ வணங்குகிறேன்‌. தரணிசிங்கின்‌ வீர 
மகன்‌ அடியேன்‌. தேசிங்கு என்பது என்பெயர்‌. 


பாதுஷா: இளைஞ, எங்கு வந்தாய்‌? நீ 
(வேண்டுவது யாது ? ட 


தேசிங்கு : பாராஹசாரியை அடக்க வந்தேன்‌. 
தயவு செய்து கட்டளை இடுக. 

பாதுஷா : சிறுவ, மிகப்‌ பொல்லாக்‌ குதிரை 
அது. பெரிய ;பெரிய வீரர்கள்‌ அதை அடக்க முடி 
யாமல்‌ தோல்வி உற்றார்கள்‌. நீ அதன்‌ மேல்‌. ஏற 
முடியுமா? அதன்‌ அருகிலும்‌ நீ செல்வாயா £ உட்‌ 


நான்காம்‌ புத்தகம்‌ 67 


கார்ந்தாலும்‌ உன்னை அது விடுமா? எங்கேயாவது 
கொண்டு போய்த்‌ தள்ளிவிட்டால்‌...... ? 


தேசிங்கு : அச்சம்‌ என்பது எனக்கு இல்லை. 
குலப்‌ பெருமையைக்‌ காப்பது என்‌ கடமை. தந்த 
சிறையில்‌ இருப்பது எனக்கு அவமானம்‌. பாராஹ 
சாரியைப்‌ பழகிய நாய்போல்‌ நிற்கச்‌ செய்வேன்‌. 
பந்தயத்தை முடிப்பேன்‌. பாதுஷாவை மகிழ்‌ 
விப்பேன்‌. 


காட்சி 5 
(பந்தய மைதானம்‌--திரளான கூட்டம்‌) 


ஜனங்கள்‌ : இளங்‌ கன்று பயம்‌ அறியாது 
என்பார்கள்‌. பாதுஷாவும்‌ ஏமாந்து போனாரோ ₹ 
. இளைஞன்‌ கதி என்ன ஆகும்‌ ? 

வீரர்‌: உருவத்தைக்‌ கண்டு நாம்‌ பேசகீ 
கூடாது. புலிக்குப்‌ பிறந்தது பூனை ஆகுமா? சிறுவன்‌ 
வெற்றி பெறுவான்‌. பந்தயமும்‌ இன்று முடிவு 
பெறும்‌. 

ஜனங்கள்‌: ஜே! தேசிங்கு. ஜே! என்ன 
ஆச்சரியம்‌ ! பெரிய பெரிய வீரர்கள்‌ எல்லாம்‌ தோல்வி 
உற்றார்கள்‌. இளைஞன்‌ தேசிங்கு ஜெயம்‌ பெற்றான்‌. 
இவன்‌ அல்லவோ வீரமகன்‌! அடங்காப்‌ புரவி அடங்கி 
விட்டதே ! நாய்போல்‌ நிற்கின்றதே. இவனுடைய 
பெற்றோர்கள்‌ எவ்வளவு புண்ணியம்‌: செய்தவர்கள்‌ ! 
தரணிசிங்கும்‌, மற்றவர்களும்‌ விடுதலை பெறுவார்கள்‌) 
இன்று ஒரு நன்னாள்‌. டில்லி நகர்‌ எங்கும்‌ இன்று. 
கொண்டாட்டந்தான்‌. 


88 சுதந்திர மணி வாசகம்‌ 


பாதுஷா : வீரத்‌ தேசிங்கு, நீயே நல்ல மகன்‌. 
குலக்‌ கொழுந்து நீயே. தோல்வியுற்ற வீரர்கள்‌ 
அனைவரும்‌ விடுதலை பெற்றனர்‌. பாராஹ சாரியைப்‌ 
பற்றி இருந்த என்‌ கவலையும்‌ ஒழிந்தது. 


பாராஹசாரியை உனக்கே பரிசாக அளிக்கிறேன்‌. 
செஞ்சி மன்னர்‌ இன்று முதல்‌ சுயேச்சை அரசர்‌, 
தந்தையாரும்‌ நீயும்‌ செஞ்சிக்குச்‌ சென்று நன்று 
ழ்க. தாயை வணங்கி இன்பம்‌ பெறுவாயாக. 
டில்லி நகர்‌ இன்று பிரகாசமாக விளங்கும்‌. 


கட்டளை கதி 


குலக்‌ கொழுந்து 
சிறை பாதுஷா பொல்லாக்‌ குதிரை 
பரிசு விடுதலை பிரகாசமாக 
புக கவலை சுயேச்சை 
புரவி நன்னாள்‌ வீரமகன்‌ 
அச்சம்‌ புண்ணியம்‌ இளங்‌ கன்று 
கடமை அவமானம்‌ பாக்கியம்‌ 


விடுதலை ஆச்சரியம்‌ தயவு செய்து 


பஸ்ட்‌ 


40 


12. 


ஜஜ உலுலுவ 


89 
அதிவீர ராம பாண்டியன்‌ 
அருளிச்செய்த 
29. வெற்றிவேற்கை 
அழகு 


. எழுத்தறி வித்தவன்‌ இறைவன்‌ ஆகும்‌. 


கல்விக்‌ கழகு கசடற மொழிதல்‌. 
செல்வர்க்‌ கழகு செழுங்கிளை தாங்குதல்‌. 


. மன்னர்க்‌ கழகு செங்கோல்‌ முறைமை. 


மந்திரிக்‌ கழகு வரும்பொருள்‌ உரைத்தல்‌. 
தந்திரிக்‌ கழகு தருகண்‌ ஆண்மை. 
உண்டிக்‌ கழகு விருந்தோ டூண்ணல்‌. 
பெண்டிர்க்‌ கழகெதிர்‌ பேசா திருத்தல்‌. 
அறநிவோர்கீ கழகு கற்றுணர்ந்‌ தடங்கல்‌. 


. வறியோர்க்‌ கழகு வறுமையிற்‌ செம்மை. 


பனை 


தேம்படு பனையின்‌ திரள்‌ பழத்‌ தொரு விதை 
வானுற ஓங்கி வளம்பெற வளரினும்‌ 


ஒருவர்க்‌ கிருக்க நிழலாகாதே. 


ஆல்‌ 
தெள்ளிய ஆலின்‌ சிறுபழத்‌ தொரு விதை 
தெண்ணீர்க்‌ கயத்துச்‌ சிறுமீன்‌, சினையினும்‌ 
நுண்ணிதே ஆயினும்‌, அண்ணல்‌ யானை 
அணிதேர்‌ புரவி ஆட்பெரும்‌ படையொடு 
மன்னர்க்‌ கிருக்க நிழலா கும்மே. 


244 


23. 
24. 


25. 


26. 


27. 


சுதந்திர மணி வாசகம்‌ 
பெரியோர்‌ சிறியோர்‌ பிள்ளைகள்‌ 


.. பெரியோ ரெல்லரம்‌ பெரியரும்‌ அல்லர்‌. 
.. சிறியோ ரெல்லாம்‌ சிறியரும்‌ அல்லர்‌. 
. பெற்றோ ரெல்லாம்‌ பிள்ளைகள்‌ அல்லர்‌. 


மாறாதவை 


. அடினும்‌ ஆவின்பால்‌ தன்‌ சுவை குன்றாது. 

.. சுடினும்‌ செம்பொன்‌ தன்னொளி கெடாது. 

. அரைக்கினும்‌ சந்தனம்‌ தன்‌ மணம்‌ அறுது. 

. புகைகீகினும்‌ காழ்‌ அகில்‌ பொல்லாங்கு கமழாது. 
. கலகீகினும்‌ தண்‌ கடல்‌ சேறாகாது. 


நட்பு 


. ஒருநாள்‌ பழகினும்‌ பெரியோர்‌ கேண்மை 


இரு நிலம்‌ பிளக்க வேர்வீழ்க்‌ கும்மே. 
நூறாண்டு பழகினும்‌ மூர்க்கர்‌ கேண்மை 


நீர்க்குள்‌ பாசிபோல்‌ வேர்க்கொள்‌ ளாதே. 


பெருமை 
பெருமையும்‌ சிறுமையும்‌ தான்தர வருமே. 
பிழைபொறுத்தல்‌ 
சிறியோர்‌ செய்த சிறுபிழை யெல்லாம்‌ 
பெரியோராயின்‌ பொறுப்பது கடனே. 
சிறியோர்‌ பெரும்பிழை செய்தனராயின்‌ 
பெரியேரர்‌ அப்பிழை பொறுத்தலும்‌ அரிதே. 
கல்வி 
கற்கை நன்றே ; கற்கை நன்றே ; 
பிசீசை புகினும்‌ கற்கை நன்றே. 
கல்லா ஒருவன்‌ குலநலம்‌ பேசுதல்‌ 
நெல்லினுட்‌ பிறந்த பதராகும்மே. - 


26. 
29. 


30. 


39. 
40. 


41. 
42. 
*43. 


கக்‌, 


நான்காம்‌ புத்தகம்‌ 91 


நாற்பால்‌ குலத்தில்‌ மேற்பால்‌ ஒருவன்‌ 
கற்றிலன்‌ ஆயின்‌ கீழிருப்பவனே. 

எக்குடிப்‌ பிறப்பினும்‌ யாவரே யாயினும்‌ 
அக்கூடியில்‌ கற்றோரை மேல்‌ வருக வென்பர்‌. 
அறிவுடை ஒருவனை அரசனும்‌ விரும்பும்‌. 


இல்லை 


. யானைக்‌ கில்லை தானமும்‌ தருமமும்‌. 

. பூனைக்கில்லை தவமும்‌ தயையும்‌. 

. ஞானிக்‌ கில்லை இன்பமும்‌ துன்பமும்‌. 

. சிதலைக்‌ கில்லை செல்வமும்‌ செருக்கும்‌. 

. முதலைக்‌ கில்லை நீத்தும்‌ நிலையும்‌, 

. அச்சமும்‌ நாணமும்‌ அறிவிலோர்க்‌ கில்லை. 
. நாளும்‌ கிழமையும்‌ நலிந்தோர்க்‌ கில்லை. 

. கேளுங்‌ கிளையும்‌ கெட்டோர்க்‌ கில்லை. 


நிலையாதவை 


உடைமையும்‌ வறுமையும்‌ ஒரு வழி நில்லா. 
குடைநிழ லிருந்து குஞ்சரம்‌ ஊர்ந்தோர்‌ 

நடை மெலிந்‌ தோரூர்‌ நண்ணினும்‌ நண்ணுவர்‌ 
சிறப்பும்‌ செல்வமும்‌ பெருமையும்‌ உடையோர்‌ 
அறக்கூழ்சீ சாலை அடையினும்‌ அடைவர்‌. 
அறத்திடு பிச்சை கூவி இரப்போர்‌ 

அரசோ டிருந்தர சாளினும்‌ ஆளுவர்‌. 

குன்றத்‌ தனையிரு நிதியைப்‌ படைத்தோர்‌ 
அன்றைப்‌ பகலே அழியினும்‌ அழிவர்‌. 
எழுநிலை மாடம்‌ கால்சாய்ந்‌ துக்குக்‌ 

கழுதை மேய்பாழ்‌ ஆயினும்‌ ஆகும்‌. 


45. 
40. 
47. 


48. 


49. 


சுதந்திர மணி வாசகம்‌ 


இயல்பு 
இல்லோர்‌ இரப்பதும்‌ இயல்பே இயல்பே. 
இரந்தோர்க்‌ கீவதும்‌ உடையோர்‌ கடனே. 
தறுகண்‌ யானை தான்பெரி தாயினும்‌ 
சிறுகண்‌ மூங்கிற்‌ கோற்கஞ்‌ சும்மே. 


நன்று 
கொடூங்கோல்‌ மன்னர்‌: வாழும்‌ நாட்டின்‌ 


. கடும்புலி வாழும்‌ காடு நன்றே. 


சான்றோர்‌ இல்லாத்‌ தொல்பதி இருத்தலின்‌ 
தேன்‌ தேர்‌ குறவர்‌ தேயம்‌ நன்றே. 


சுதந்திர மணி வாசகம்‌ 


ஏந்தாம்‌ புத்தகம்‌ 


ஆக்கியோர்‌ : 
வித்துவான்‌ ௧. முருகேசன்‌, 
தலைமைத்‌ தமிழாசிரியர்‌, 
அர்ச்‌. மரியன்னை உயர்நிலைப்பள்ளி, திண்டுக்கல்‌ 





பழனி & கோ பதிப்பகம்‌ 
தெப்பக்குளம்‌ : : திருச்சிராப்பள்ளி 


பதிப்புரிமை] 


முதற்‌ பதிப்பு--நவம்பர்‌ 1951 


18 வன 0 விரம்றேள 97 0னெநக, 1௨ம்‌ (1783). 


முகவுரை 

₹ சுதந்திர ழணி வாசகம்‌ ? என்னும்‌ பெயர்‌ புனைந்து 
வெளிவரும்‌ இப்புத்தகங்கள்‌ வகுப்பு அநுப்வமும்‌, புலமை 
யும்‌ உடைய ஆசிரியரால்‌ தொகுக்கப்‌ பெற்றவை. 
பொருள்கள்‌ கால நிலையைத்‌ தழுவியும்‌, வகுப்பிற்‌ கேற்ற 
வாறும்‌, சுருங்கச்‌ சொல்லல்‌, நன்மொழி புணர்த்தல்‌, 
நயம்பட வுரைத்தல்‌ என்ற அமைப்புக்களைத்‌ தழுவியும்‌ 
சேர்க்கப்‌ பெற்று. முரண்பாடான கொள்கைகளும்‌, 
காலத்திற்குப்‌ பொருந்தாதனவும்‌, வாழ்க்கையில்‌ பயன்‌ 
படாதனவும்‌ இப்புத்தகங்களில்‌ இடம்‌ பெறவில்லை. 
வாசகங்கள்‌ முன்‌ வகுப்போடு தொடர்ச்சியுள்ள முறையில்‌ 
(ேஷம்ரம் இரஜ்ம) படிப்படியாக வாசிக்கும்‌ பயிற்சி 
யைக்‌ கொடுப்பனவாகவும்‌ மொழிப்‌ பயிற்சியில்‌” 
தேர்ச்சியை யளிப்பனவாகவும்‌, கருத்துக்களை வெளியிடு 
வனவாகவும்‌ யாக்கப்பட்டுள. இப்புத்தகங்கள்‌ யாவராலும்‌ . 
ஏற்கப்‌ பெற்று சிறுவர்‌ சிறுமியர்‌ பயன்பெற வேண்டு 
மென்பதே எங்கள்‌ அவா. ்‌ 


பதிப்பகத்தார்‌ 


15. 


17. 
18. 
19. 
20. 
24. 
22 
23. 


பொருளடக்கம்‌ ்‌ 


தமிழ்மொழி வாழ்த்து 

நமது தேசம்‌ 

பாரதநாடு (பாட்டு) 
வழிப்போக்கனும்‌ ஆலம்பழமும்‌ 
சூரியனும்‌ சந்திரனும்‌ 

வக்கம்‌ வீரர்‌ சிதம்பரனார்‌ 
செந்தமிழ்நாடு (பாட்டு) 
புத்தகமும்‌ ஏடும்‌ 

பழய குருடி. 

தேனீ வளர்த்தல்‌ 

கூட்டுறவுப்‌ பண்டகசாலை 
நுண்ணிய கருமமும்‌ எண்ணித்துணி 
பிறப்புக்கள்‌ 

சதகங்கள்‌ 

சிலப்பதிகாரம்‌ 


்‌ பட்டு 


அன்னை அடைந்த வீர இன்பம்‌ 
பாடம்‌ ஏறுவது எப்படி 5 
மாணாக்கர்‌ 

பஞ்ச தந்திரம்‌ (பாட்டு) 
கடிதங்கள்‌ 

பத்திரிகையும்‌ செய்தியும்‌ 
இரட்டைப்‌ புலவர்கள்‌ 


71 


மின்னலும்‌ இடியும்‌ 
விவேகசிந்தாமணி (பாட்டு) 
அறிவின்‌ ஆராய்ச்சி 
சாரணர்கள்‌ 

காவிரி ஆறு 
நேர்மையுள்ள அதிகாரி 
சர்க்கரை 


- வாழ்வினும்‌ மானமே பெரிது 


இலக்கணக்‌ குறிப்பு 
மூதுரை 
நல்வழி 


சுதந்திர மணி வாசகம்‌ 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 
எவவ ்‌ 
1. தமிழ்மொழி வாழ்த்து 
1. வாழ்க நிரந்தரம்‌ வாழ்க தமிழ்மொழி 
வாழிய வாழிய வே. 
2. வான மளந்த தனைத்தும்‌ அளந்திடு 
வண்மொழி வாழிய வே. 
3. ஏழ்கடல்‌ வைப்பினும்‌ தன்மணம்‌ வீசி 
இசைகொண்டு வாழிய வே. 
4. எங்கள்‌ தமிழ்மொழி எங்கள்‌ தமிழ்‌ ல 
என்றென்றும்‌ வாழிய வே. 
5. சூழ்கலி நீங்கத்‌ தமிழ்மொழி யோங்கத்‌ 
துலங்குக வையக மே. 
6. தொல்லை வினைதரு தொல்லை யகன்று 
சுடர்க தமிழ்நா டே. 
7. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி 
வாழ்க தமிழ்மொழி யே. 
8. வானம்‌ அறிந்த தனைத்தும்‌ அறிந்து 
வளர்மொழி வாழிய வே. 


மகாகவி பாரதியார்‌ 


2. நமது தேசம்‌ 


நாம்‌ வசிக்கும்‌ தேசத்திற்கு இந்தியா என்று 
பெயர்‌. இந்தியா மிகப்‌ பரந்த தேசம்‌. ஆகையால்‌ 
இதனைக்‌ கண்டம்‌ என்றும்‌ கூறலாம்‌. வெகு காலத்‌ 
திற்கு முன்னே, பரதன்‌ என்ற ஓர்‌ அரசன்‌ இந்தியா 
முழுமையும்‌ ஆண்டு வந்தான்‌. அவன்‌ மிகவும்‌ புகழ்‌: 
பெற்று விளங்கினான்‌. ஆகையால்‌ பரத கண்டம்‌ : 
என்ற பெயர்‌ இந்தியாவிற்கு வழங்கலாயிற்று. நாட்‌ 
டைப்‌ பெண்பால்‌ தெய்வமாக வணங்குவது நம்‌ முன்‌ 
னோரின்‌ வழக்கம்‌. ஆகையால்‌ இந்தியாவை இந்தியத்‌. 
தாய்‌, அல்லது பாரதமாதா என்று நாம்‌ போற்றுகி 
“றோம்‌. நாமெல்லோரும்‌ இந்தியத்தாய்‌ அதாவது 
பாரத மாதாவின்‌ மக்கள்‌. நமக்கு இந்தியர்‌ 
அல்லது பாரத மக்கள்‌ என்று பெயர்‌. 


வடக்கில்‌ இமயமலைத்‌ தொடரும்‌, மற்ற மூன்று 
பக்கங்களிலும்‌ கடலும்‌ இந்தியாவின்‌ .எல்லைகளாக 
விளங்குகின்றன. இமயமலையின்‌ நடுவே உள்ள 
சிகரங்கள்‌ இந்தியத்‌ தாய்க்குச்‌ சிரம்‌ போலவும்‌, 
அம்மலைத்‌ தொடர்கள்‌ ஒருமாலை போலவும்‌, குமரி 
மூனையே பாதங்கள்‌ போலவும்‌, மூன்று பக்கமும்‌ 
உள்ள கடல்கள்‌ ஆடைபோலவும்‌ அழகாகத்‌ தோந்றம்‌ 
அளிக்கின்றன. 


இந்தியாவின்‌ நடுவில்‌ விந்தியமலை கிழக்கு. 
மேற்காகப்‌ பரவி இருக்கின்றது. அம்மலை இந்தி ' 
யாவின்‌ நிலப்பகுதியை இரண்டு பெரும்‌ பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கின்றது. விந்தியமலைக்கு வடக்கிலுள்ள பாகம்‌. 
வட இந்தியா அல்லது இந்துஸ்தானம்‌ என்றும்‌, 


வந்தாம்‌ புத்தகம்‌ ப 3 


தெற்கிலுள்ள பாகம்‌ தென்னிந்தியா அல்லது 
திராவிட நாடு என்றும்‌ வழங்கப்படும்‌. 


பண்டைக்‌ காலத்தில்‌ இந்தியாவானது ம்பத்‌ 
தாறு நாடுகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருந்தது. அந்நாடு 
களை லீம்பத்தஈறு மன்னர்கள்‌ தனித்தனியே ஆண்டு 
வந்தார்கள்‌. இப்போது இந்தியா ஒரு பெரிய குடியரசு 
நாடாகியுள்ளது. வட இந்தியாவில்‌ சில பகுதிகள்‌ 
பாகிஸ்தானம்‌ என்ற பெயருடன்‌ தனி நாடாகி 
யுள்ளன. வட இந்தியாவின்‌ ஏனைய பகுதிகளும்‌, 
தென்னிந்தியாவும்‌ இந்தியக்‌ குடியரசு என்ற 
பெயரால்‌ ஆட்சி செய்யப்படுகின்றன. இரு 
அரசாங்கத்தாரும்‌ சேர்ந்து இந்தியாவின்‌ பொதுப்‌ 
'பெருமையைக்‌ காத்துச்‌ சிறப்பாக விளங்குகிறார்கள்‌. 
இந்திய அரசாங்கத்தாருக்குத்‌ தலைநகரம்‌ டில்லி. 
அது புது டில்லி என்று வழங்கப்படும்‌. பழைய 
டில்லி என்பது இந்தியாவின்‌ பண்டைத்‌ தலைநகர்‌. 
இந்திய அரசாங்கம்‌ பல ராஜ்யங்களாகப்‌ பிரிக்கப்பட்‌ 
டிருக்கிறது ; அவற்றுள்‌ நாம்‌ ,வசிப்பது சென்னை 
ராஜ்யம்‌. ்‌ 


இம௰யமலைகளில்‌ கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா 
முதலிய பேராறுகள்‌ தோன்றி, வடஇந்தியாவின்‌ ௪ம 
வெளிகளில்‌ பாய்கின்றன. அவ்வாறுகளின்‌ நீர்வளத்‌ 
தால்‌ வடஇந்தியா நல்ல செழிப்பை அடைகின்றது. 


மேற்குத்‌ தொடர்சீசிமலைகளும்‌, கிழக்குத்‌ 
தொடர்க்சிமலைகளும்‌ தென்னிந்தியாவிலுள்ள பெரிய 
மலைகள்‌. கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதை, தப்தி, 
காவிரி, வடபெண்ணை, தென்பெண்ணை, பாலாறு, 


4 சுதந்திர மணி வாசகம்‌ 


வைகை, தாமிரவர்ணி என்பன தென்னிந்தியாவில்‌ 
உள்ள முக்கிய நதிகள்‌. இவற்றால்‌ தென்னிந்தியா 
நல்ல செழிப்பை அடைகின்றது. 


தெலுங்கு நாடு அல்லது ஆந்திரநாடு, கன்னட 
நாடு, மலையாள நாடு, தமிழ்நாடு என்பன திராவிட . 
நாட்டின்‌ பகுதிகள்‌. தெலுங்கு, கன்னடம்‌, மலையாளம்‌, 
தமிழ்‌ என்பன திராவிடமொழிகள்‌ எனப்படும்‌. இம்‌ 
மொழிகளைத்‌ தாய்மொழியர்க உடையவர்கள்‌ திரா 
விடர்கள்‌ ஆவர்‌. 


இந்தியா பழம்பெருமை வாய்ந்தது; கல்விமான்‌ 
களும்‌ வீரர்களும்‌ உடையது; மிகப்‌ பழங்காலத்தி 
லிருந்தே நாகரிகத்திற்‌ சிறந்தது. இந்நாட்டில்‌ விவ 
சாயம்‌ மிக்கு நடைபெறுகின்றது. தொழில்களுக்கு 
வேண்டிய வசதிகள்‌ எல்லாம்‌ நமது தேசத்தில்‌ அமைந்‌ 
திருக்கின்றன. வர்த்தகத்திலும்‌ நமது தேசம்‌ ஆதி 
காலத்திலிருந்தே நல்ல பழக்கம்‌ உடையது. 
இந்தியர்களாகிய நாம்‌ எல்லோரும்‌ ஓர்‌ இனம்‌. 
நாம்‌ எல்லோரும்‌ "ஒற்றுமையாக வாழவேண்டும்‌ ; 
இந்தியாவின்‌ பெருமையை விளங்கச்‌ செய்ய 
வேண்டும்‌. 


பெண்பால்‌ தெய்வம்‌ எல்லை இந்துஸ்தானம்‌ 
இந்தியத்தாய்‌ சிகரம்‌ திராவிடம்‌ 
பாரதமாதா சிறம்‌ பண்டைக்‌ காலம்‌ 
குடியரசு ஏனைய தனித்தனியே 
பொதுப்‌ பெருமை ராஜ்யம்‌ தலைநகரம்‌ 
சமவெளி பகுதி கல்விமான்‌ 


_ பழங்காலம்‌ _ வசதி ஆதிகாலம்‌ 


லீந்தாம்‌ புத்தகம்‌ வ 
கேள்விகள்‌ 

1. பரதகண்டம்‌ என்ற பெயர்‌ எவ்வாறு ஏற்பட்டது £ 

2. இந்துஸ்தானம்‌ என்ற பகுதி எது ₹ திராவிடநாடு 
என்ற பகுதி எது ₹ ன்‌ 

3. இந்தியாவின்‌ இயற்கை அமைப்பின்‌ அழகை 
விவரி. ்‌ 
4. இந்தியாவிலுள்ள இரண்டு தனி அரசாங்கங்கள்‌ 
யாவை ₹ ்‌ 

5. நாம்‌ எவ்வாறு வாழவேண்டும்‌ ₹ 


3. பாரத நாடு 


வெள்ளி மலையும்‌ வடக்காக--விரி 
வெற்புடைச்‌ சிங்களம்‌ தெற்காக 

பள்ளக்‌ கடலடி வங்காளம்‌--கீழ்ப்‌ 
பாரிசம்‌. மேற்கில்‌ அரபிக்கடல்‌. 

பரந்து கிடக்கின்ற தேசமடி--எம்மைப்‌ 
பாலிக்கும்‌ இந்திய தேவியடி ; 

சிறந்து விளங்கிய தேசமடி--அவள்‌ 
சீரும்‌ சிறப்பையும்‌ கேளுங்கடி. 

" எந்தக்‌ குலத்திற்‌ பிறந்தாலும்‌--அவர்‌ 

'எந்த நிலையில்‌ இருந்தாலும்‌, 

இந்த நிலத்திற்‌ பிறந்திவர்‌ எல்லோரும்‌ 
இந்தியத்‌ தேவியின்‌ மக்களடி. 

வே. இராமலிங்கம்‌ பின்னை 


பு 
ட 


டட 
ன அதம்‌ 


னி ஆகத்து ஸி 


லல 


( 





4. வழிப்போக்கனும்‌ ஆலம்பழமும்‌ 


ஒரு நாள்‌ ஒரு வழிப்போக்கன்‌ ஓர்‌ ஊரிலிருந்து 
மற்றோர்‌ ஊருக்குப்‌ போய்க்கொண்டிருந்தான்‌. 
போகும்‌ வழியில்‌ சாலையின்‌ இரு பக்கங்களிலும்‌, 
நிழல்‌ தரும்‌ மரங்கள்‌ பல நெடுக இருந்தன. நேரம்‌ 
செல்லச்‌ செல்ல வெய்யிலின்‌ வெப்பம்‌ அதிகமாகிக்‌ 
கொண்டே வந்தது. சாலையின்‌ வழியே நடந்து 
கொண்டிருந்த அவ்‌ வழிப்போக்கன்‌ சிறிது நேரம்‌ 
இளைப்பாற விரும்பினான்‌. அவன்‌ ஓர்‌ ஆலமரத்தின்‌ 
அடியில்‌ தங்கினான்‌. ்‌ 

அம்மரத்தின்கீழ்‌ பரந்து விளங்கிய நிழ 
அவனுக்கு மிக்க இன்பத்தைக்‌ கொடுத்தது. ஆங்கு 
அவன்‌ தரையின்மேல்‌ ஒரு துனியை விரித்துப்‌ 
படுத்துக்கொண்டான்‌. படுத்திருந்தபடியே அவன்‌ 


வந்தாம்‌ புத்தகம்‌ 7 
அண்ணாந்து பார்த்துக்கொண்டு பற்பலவாறு 
சிந்தித்துக்‌ கொண்டிருந்தான்‌. அம்‌ மரத்தின்‌ 
கிளைகள்‌ நாலா பக்கங்களிலும்‌ படர்ந்திருந்தன ; 
அக்‌ கிளைகளிலிருந்து ஆங்காங்கு விழுதுகள்‌ 
தொங்கிக்கொண்டிருந்தன. அவ்‌ விமுதுகளில்‌ பல 
பூமிக்குள்‌ இறங்கி, வேரூன்றிப்‌ பருத்து அடிமரம்‌ 
போன்றே ஆயின. கிளைகளில்‌ தழைத்திருந்த 
பெரிய. இலைகள்‌ கூரை. வேய்ந்ததுபோல்‌ அழகாகத்‌ 
தோன்றின. இடையிடையே காணப்பட்ட செந்‌ 
நிறமும்‌, சிறிய உருவமும்‌ உடைய ஆலம்‌ பழங்கள்‌ 
கண்ணிற்கு இனிய காட்சி அளித்தன. தநூற்றுகீ 
கணக்கான காகங்களும்‌ கிளிகளும்‌ அப்‌ பழங்களைத்‌ 
தின்றுகொண்டு அம்‌ மரத்தின்‌ கிளைகளில்‌ அழர்ந்‌ 
திருந்தன. 


அத்‌ தோற்றத்தைக்‌ கண்ட வழிப்போக்கன்‌ 
இயற்கையின்‌ சிறப்பையும்‌, இயற்கையை ஆக்கிய 
கடவுளின்‌ மகிமையையும்‌ எண்ணி எண்ணி ஆனந்‌ 
தித்தான்‌. என்றாலும்‌, £: பூசனிக்கொடியில்‌ மிகப்‌ 
பெரிய காய்கள்‌ உண்டாகின்றனவே ! பெரிய: 
வடிவினையுடைய ஆலமரத்தில்‌ வேப்பங்கனியின்‌ 
அளவை ஒத்தனவாகிய சிறிய பழங்களைப்‌ படைத்தது 
கடவுளுக்கு 'அறிவுடைமையாகுமோ ₹ ?? எனத்‌ தன்‌ 
மனத்திற்குள்‌ எண்ணினான்‌. அவ்வாறு எண்ணிக்‌ 
கொண்டே அவன்‌, தான்‌ படுத்தபடியே நித்திரை 
, செய்துவிட்டான்‌. ்‌ 

அவன்‌ நித்திரை செய்து கொண்டிருக்கையில்‌, 
ஓர்‌ ஆலம்‌ (பழம்‌ அவனுடைய நெற்றியின்மேல்‌ 
விழுந்தது. பழம்‌ விழுந்த உணர்சீசியால்‌, அவன்‌ 


8 சுதந்திர மணி வாசகம்‌ 


விழித்து எழுந்தான்‌. “என்னே என்னுடைய 
சிற்றறிவு ! கடவுளின்‌ பேரறிவை உணராமல்‌ அவரை 
இகழ்ந்தேனே ! ஆலம்‌ பழம்‌ பெரியதாக இருந்திருந்‌ 
தால்‌ இப்போது என்‌ கதி என்ன ஆகியிருக்கும்‌ ? 
நான்‌ இறந்திருப்பேன்‌ அல்லவோ? மரத்தின்கீழ்‌ 
எவ்வளவு பேர்‌ நிழலுக்காகத்‌ தங்குகிறார்கள்‌ ? அவர்‌ 
களுக்கு ஆபத்து நேராமல்‌ இருக்கும்பொருட்டே 
ஆலம்‌ பழங்கள்‌ இவ்வாறு கிறியனவாகப்‌ படைக்கப்‌ 
பட்டன என்பதை இப்போதுதான்‌ நான்‌ உணர்ந்‌ 
தேன்‌. கடவுளின்‌ மகிமையே மகிமை !?? என்று 
அவரை வாயாரப்‌ புகழ்ந்தான்‌. 


வழிப்போக்கன்‌ சாலை செல்லச்‌ செல்ல 
விரித்து நெடுக இளைப்பாற 
இடையிடையே அமர்ந்து அண்ணாந்து 
நித்திரை அடிமரம்‌ வேரூன்றி 
உணர்ச்சி விழித்து சிற்றறிவு 
படைத்தல்‌ க்தி பேரறிவு 
மகிமை வாயார ஆக்கிய 
கேள்விகள்‌ 


1. ஆலமரத்தின்‌ தோற்றத்தை விளக்கிக்‌ கூறு. 

2. கடவுளின்‌ அறிவைப்‌ பற்றி வழிப்போக்கள்‌ 
முதலில்‌ எவ்வாறு இகழ்ந்தான்‌ ₹ 

3. கடவுளின்‌ பேரறிவை அவன்‌ எப்போது. உணர்ந்‌ 
தான்‌ ₹ 

3. இக்‌ கதையால்‌ நீ உணர்வது என்ன ₹ 


5. சூரியனும்‌ சந்திரனும்‌ 


வானுலகில்‌ காணப்படும்‌ பலவிதப்‌ பொருள்‌ 
களில்‌ தலை சிறந்து விளங்குவது சூரியன்‌. சூரியன்‌ 
இல்லாவிட்டால்‌ நிலைத்‌ திணைப்‌ பொருள்கள்‌ வளர 
மாட்டா ; நமக்கு மழை இல்லை ; சுருங்கக்‌ கூறின்‌, 
நாம்‌ உயிர்‌ வாழ்தலும்‌ மிகக்‌ கஷ்டமாகத்தான்‌ 
இருக்கும்‌. சூரியனிலிருந்து வரும்‌ கிரணங்களால்‌ 
பல நோய்கள்‌.தீர்க்கப்படுகின்றன. நாம்‌ எண்ணெய்‌ 
தேய்த்துக்‌ கொண்டு சிறிது நேரம்‌ வெயிலில்‌: இருந்‌ 
தால்‌ வைட்டமின்‌ £டி? என்ற சத்துப்‌ பொருள்‌ நம்‌ 
உடலுக்குள்‌ உண்டாகிறது. சூரியனுக்கு ஞாயிறு 
என்ற பெயர்‌ வழங்கப்படுகிறது. இதன்‌ பயன்‌ கருதி 
இதனைத்‌ தெய்வமாக இந்துக்கள்‌ வணங்குகிறார்கள்‌. 


இது பூமியிலிருந்து 9 கோடி மைல்‌ தூரத்தி 
லிருந்தாலும்‌, இதன்‌ காலைத்‌ தோற்றம்‌ மனத்திற்கு 
மகிழ்ச்சியை விளைவிக்கும்‌. காலை நேரத்தில்‌ ஆற்றில்‌ 
வீசும்‌ அலைகளின்மேல்‌ சூரிய ஒளிபட்டு, அவ்வொளி 
பலவித வர்ணங்களோடு நம்‌ (கண்ணுக்குத்‌ தோன்று ' 
வது மிக அழகாயிருக்கும்‌. . 


- குறுக்களவில்‌ சூரியன்‌ பூமியைவிட 108 பங்கு 
பெரிய. இது ஒரு நெருப்பு உருண்டை. இதைத்‌ 
தொலை நோக்காடியின்‌ வழியாகப்‌ பார்த்தால்‌ மேற்‌ 
புறம்‌ கரடு முரடாகவும்‌, கருமை நிறப்புள்ளியோடும்‌ 
காணப்படும்‌. இதன்‌ ஓரங்களில்‌ நெருப்பு கொழுந்து 
விட்டு எரிந்து கொண்டிருக்கும்‌. இதன்‌ மேற்புறம்‌ 
ஏழாயிரம்‌ டிகிரி வெப்ப நிலையில்‌ உள்ளது. உட்புறம்‌ 
இன்னும்‌ அதிகமான வெப்பமுடையதாயிருக்கும்‌. 


10 சுதந்திர மணி வாசகம்‌ 


மக்களுக்கு மனமகிழ்ச்சியைத்‌ தரக்கூடிய மற்‌ 
றொரு இயற்கைப்‌ பொருள்‌ சந்திரன்‌. நிறைமதி 
நாளன்று திறந்த வெளியையோ அல்லது கடலையோ 
அல்லது கோடைக்காலத்தில்‌ ஆற்றுப்பெருக்கற்று 
அருவி சலசல என்று ஓடூவதையோ, வெள்ளிய 
மணலையோ பார்த்தால்‌, நாம்‌ ஒருஈ புது இன்பம்‌ 
அடைவோம்‌ என்பதில்‌ &யமில்லை. நாம்‌ கவலை நீங்கி 
உவகை பெறுவோம்‌. சந்திரனுக்குத்‌ திங்கள்‌ என்ற 
மற்றொரு பெயர்‌ உண்டு. 


சந்திரனைக்‌ கண்ணாடியென்றும்‌, இதில்‌ பூமியின்‌ 
நிழல்‌ தெரிகிறதென்றும்‌, இதன்‌ உட்புறத்தில்‌ 
தோன்றுவ து முயலின்‌ உருவம்‌ என்றும்‌ பலவாறாக 
மக்கள்‌ கதைகள்‌ வழங்கி வந்தனர்‌. 


தற்கால விஞ்ஞான ஆராய்சீசியின்‌ பயனாக 
சந்திரனின்‌ உண்மை அமைப்பு தெரிய வருகிறது. 
சந்திரனும்‌ பூமியைப்போலவே ஒரு கோளம்‌ என்று 
விஞ்ஞானிகள்‌ கண்டுபிடித்தனர்‌. இவ்வுலகில்‌ காணப்‌ 
படும்‌ மலைகள்‌, பள்ளத்தாக்குகள்‌ போல அக்கோளத்‌ 
திலேயும்‌ இருக்கின்றன என்றும்‌, சூரியனுடைய ஒளி 
சந்திரன்‌ மீது படாத இடங்கள்‌ கருமை அடைந்திருக்‌ 
கின்றன என்றும்‌, ஆராய்ச்சியாளர்‌ கூறுவர்‌. 
ஆராய்ச்சிப்படம்‌ ஒன்று நம்‌ பூமிப்‌ படத்தைப்போல 
விஞ்ஞானிகள்‌ வரைந்து பார்த்ததில்‌ அதில்‌ உயரமான 
மலைகளும்‌, பள்ளத்தாக்குகளும்‌ காணப்பட்டனவாம்‌. 


பருமனில்‌ சந்திரன்‌ பூமியைவிட 50 மடங்கு 
சிறியது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு 
இயற்கை ஒளி கிடையாது. சூரியனுடைய ஒளியைக்‌ 
சந்திரன்‌ முதலில்‌ பெற்றுப்‌ பிறகு நமக்கு அவ்‌ 


வந்தாம்‌ புத்தகம்‌ 131 


வொளியைக்‌ கொடுக்கிறது. சந்திர மண்டலத்தின்‌ 
குறுக்களவு 2157 மைல்‌ ஆகும்‌. 


இவைகளின்‌ பெருமையை உணர்ந்து தான்‌ 
இளங்கோவடிகள்‌ “ஞாயிறு போற்றுதும்‌?? ::திங்‌ 
களைப்‌ போற்றுதும்‌ ?? என்று தமது ண்பனய்‌ பண்‌ 
போற்றுவாராயினார்‌. 


தோன்றுவது ஆற்றுப்‌ பெருக்கு 

விஞ்ஞான ஆராய்ச்சி பள்ளத்தாக்கு . 

நிறைமதி ௦ ஆராய்ச்சிப்படம்‌ 

கோடைக்காலம்‌ வெள்ளிய 
கேள்விகள்‌ 


1, சூரிய ஒளியால்‌ ஏற்படும்‌ நன்மைகள்‌ யாவை? 

2. எப்பொழுது சூரிய வெளிச்சம்‌ அழகாய்தீ 
தோன்றும்‌ ₹ 

3. சந்திரன்‌ ஒளி எச்ிவிபொத மக்களுக்கு 
மகிழ்ச்சி தரும்‌ ₹ 

4, தொலை நோக்காடியின்‌ வழியாகச்‌ சூரியனிடத்த; 
என்னென்ன பார்க்கிறாய்‌ £ 

5. சந்திரனிடம்‌ காணப்படும்‌ கருமை என்ன என்று 
எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது ₹ 


12 





6. வக்கம்‌ வீரர்‌ சிதம்பரனார்‌ 


பலவளம்‌ மலிந்த பாண்டி நாட்டின்கண்‌ உள்ள 
வக்கம்‌ என்ற ஊரிலே ஒரு பழந்தமிழ்‌ மரபிலே 1870- 
ஆம்‌ ஆண்டில்‌ பிறந்தவர்‌ நம்‌ சிதம்பரனார்‌. அவர்‌ 
தந்தையின்‌ பெயர்‌ உலகநாதப்‌ பிள்ளை ; பகை 
பெயர்‌ பிரமாயி அம்மை. 


இவர்‌ தம்முடைய இளமைப்‌ பன்‌ தாய்‌ 
மொழியாகிய தமிழையும்‌ பிறமொழியாம்‌ ஆங்கி 
லத்தையும்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. தம்முடைய இருப” 
தெட்டாம்‌ வயதில்‌ தூத்துக்குடிக்குச்‌ சென்று வழக்‌ 
குரைஞர்‌ பணியை ஏற்று அத்தொழிலைசீ சிறப்புடன்‌ 
நடத்தி வந்தார்‌. 


ஷந்தாம்‌ புத்தகம்‌ 13 


சிதம்பரனார்‌ வழக்குரைஞர்‌ தொழிலில்‌ பெரும்‌ 
பொருள்‌ ஈட்டினார்‌. எனினும்‌, அவர்‌ மனம்‌ பொது 
நலத்தொண்டிலே ஈடுபடத்‌ துள்ளிக்‌ குதித்துக்‌ 
கொண்டேயிருந்தது. அவர்‌ தம்‌ தாயகத்திற்கு அரிய 
சேவை செய்தலே தம்‌ பிறவியின்‌ ட 
எண்ணினார்‌. ”* 


இவ்வண்ணம்‌ இவற்‌ விரும்பிக்கொண்டிருக்கும்‌ 
பொழுது, இதற்குத்தத வட நாட்டில்‌ 1907-ஆம்‌ 
ஆண்டில்‌ திலகர்‌ பெருமான்‌' சுயராஜ்யக்‌ கிளர்ச்சிப்‌ 
போரில்‌ தலைமை வகித்தார்‌. அது கேட்ட வீர சிதம்‌ 
பரனார்‌ அக்கிளர்சீசியைசீ சார்ந்து தென்னாட்டில்‌ 
அவ்வியக்கத்தை நடத்தினார்‌. இவருக்குத்‌ துணை 
யாகச்‌. சுப்பிரமணிய சிவா என்பவரும்‌ இவருடன்‌ 
கூட்டுறவு கொண்டார்‌. இருவரும்‌ இயக்கக்‌ கூட்டங்‌ 
களை விமரிசையாக நடத்தினார்கள்‌. இவர்களுடைய 
பேச்சைக்‌ கேட்க மக்கள்‌ பெருங்‌ கூட்டமாகக்‌ 
கூடலாயினர்‌. 


1906-ஆம்‌ வருடம்‌ தேசீயக்‌ கப்பற்‌ சங்கம்‌ 
ஓன்றை இவர்‌ நிறுவினார்‌ ; பின்னர்‌, * பிரிட்டிஷ்‌ 
இந்திய ஸ்டீம்‌ நேவிகேஷன்‌ கம்பெனி ?? என்ற வியா 
பாரக்‌ குழுவினர்‌ சிங்களத்திற்கும்‌ தூத்துக்குடிக்கும்‌ 
வியாபாரக்‌ கப்பல்களைசீ செலுத்தினார்கள்‌. ௮௧ 
குழுவினருக்கு இந்தியர்‌ .மூலதனம்‌ கொடுத்திருந்தன 
ராயினும்‌ வெள்ளையரே இலாபத்தை அநுபவித்து 
'வந்தனர்‌. இதைக்‌ கண்டு மனம்‌ பொறாத சிதம்பரம்‌ 
பிள்ளையவர்கள்‌ தேசியக்‌ கப்பற்‌ சங்கத்திற்குப்‌ பல 
ரிடமும்‌ சென்று பொருள்‌ திரட்டித்‌ தேசியக்‌ கொடி 
யுடன்‌ கப்பல்‌ ஓட்டினார்‌. இந்த முயற்சியில்‌ அன்னியர்‌ 


14 சுதந்திர மணி வாசகம்‌ 


உண்டாக்கிய இன்னல்களைப்‌ பொருட்படுத்தாது தம்‌ 
பணியை விடாது நடத்தினார்‌. 


தேசிய இயக்கத்தில்‌ ஈடுபட்டு உழைத்த வீர 
சிதம்பரனார்‌ 1908-ஆம்‌ ' வருஷம்‌ சிறையிலிடப்‌ 
பட்டார்‌. சிறையில்‌ சிதம்பரம்‌ பிள்ளையவர்கள்‌ 
தானியக்‌ கூழை உண்டும்‌, வேலையாள்போல்‌ பல 
தொழில்‌ செய்தும்‌, விலங்கிடப்பெற்றும்‌, செக்கு 
மாடெனச்‌ செக்கிழுத்தும்‌, புல்‌ வெட்டியும்‌, களை 
யெடுத்தும்‌ பல அல்லல்களை அநுபவித்து வந்தார்‌. 


எனினும்‌, சிதம்பரனார்‌ தம்‌ கொள்கையில்‌ 
அசைக்க முடியாத குன்றென விளங்கினார்‌. ** மனம்‌ 
போல்‌ வாழ்வு ?? என்ற நூலைத்‌ தம்‌ சிறைவாசத்தில்‌ 
எழுதினார்‌. 


1912-ஆம்‌ ஆண்டில்‌ சிதம்பரம்‌ பிள்ளை சிறை. 
யினின்று விடுவிக்கப்பட்டார்‌ ; 1920-ஆம்‌ ஆண்டில்‌ 
கல்கத்தாவில்‌ கூடிய காங்கிரஸ்‌ மகா சபைக்குப்‌ பிரதி 
நிதியாகசீ சென்றிருந்தார்‌. அங்குச்‌ சட்டமன்றம்‌, 
நிர்வாக மன்றம்‌ முதலிய இடங்களில்‌ வேலை செய்யக்‌ 
கூடாதென்ற ஒத்துழையாமைக்‌ கொள்கை அங்கு 
வந்த பலராலும்‌ நிறைவேற்றப்பட்டது. ஓத்துழை 
யாமைக்‌ கொள்கை அப்பொழுது பயனளிக்காதென்று 
அவர்‌ பலர்‌ முன்னிலையில்‌ எடுத்து வாதித்தும்‌, அது 
ஆதரவு பெறாமற்‌ போயிற்று. காலப்போக்கில்‌ அவரு 
டைய கொள்கையையே தேச பக்தர்கள்‌ பின்பற்றி... 


னார்கள்‌. 


பல நெசவு சாலைகளும்‌ தேசியப்‌ பண்டக சாலை 
களும்‌ இவரால்‌ நிறுவப்பெற்றன. அவை அன்னியப்‌ 


ஸந்தாம்‌ புத்தகம்‌ 15 
பொருள்களை வாங்காதபடி தடை செய்து வணிகம்‌ 
நடைபெற இவர்‌ ஏற்பாடு செய்தார்‌. 


இவரிடம்‌ பல அரிய பண்புகள்‌ குடிகொண்டிருந் 
தன. இவர்‌ ஆரவாரமின்‌்றி எளிமையாக வாழ்வதை 
விரும்பினார்‌ ; கினமும்‌ செருக்கும்‌ சிறிதுமில்லாதவர்‌ ; 
பிறர்‌ நலம்‌ பேணுபவர்‌ ) : மக்கள்‌ அனைவரும்‌ சம 
உரிமை உடையவர்‌ என்ற சீரிய நோக்கினர்‌. மெய்ம்‌ 
மையையே ஆண்மையாகக்‌ கொண்ட மாபெரும்‌ 
வீரர்‌ சிதம்பரம்‌ பிள்ளை. 


பலவளம்‌ மலிந்த பொருட்படுத்தாது 
இளமைப்‌ பருவம்‌ விலங்கிடப்பெற்று 
குறிக்கோள்‌ அல்லல்‌ 
நிறுவினார்‌ நிறைவேற்றப்பட்டது 
குழுவினர்‌ பேணுபவர்‌ 
மெய்ம்மை எளிமையாக 
ஆண்மை மாபெரும்‌ வீரர்‌ 
கேள்விகள்‌ 


1. சிதம்பரனார்‌ தேசியக்‌ கொடியுடன்‌ கப்பலோட்டக்‌ 
காரணம்‌ என்ன ₹ 
2, சிறையில்‌ அவர்‌ அடைந்த துன்பங்கள்‌ யாவை ₹$ 
3. சிதம்பரம்‌ பிள்ளை சிறையிலிருந்தபோது எழுதிய 
தூல்‌ யர 
அதம்பரம்‌ பிள்ளையின்‌ அருங்குணங்களைக்‌ கூறுக. 


16 


7... செந்தமிழ்‌ நாடு 


செந்தழிழ்‌ நாடெனும்‌ போதினிலே--கின்பத்‌ 
தேன்வந்து பாயுது காதினிலே--எங்கள்‌ 
தந்தையர்‌ நாடென்ற பேசீசினிலே--ஒரு 
சக்தி பிறக்குது மூச்சினிலே, 


காவிரி தென்‌ பெண்ணை பாலாறு--தமிழ்‌ 
கண்டதோர்‌ வையை பொருநைநதி--யென 
மேவிய யாறு பலவோடத்‌--திரு 

மேனி செழித்த தமிழ்நாடு. 


முத்தமிழ்‌ மாமுனி நீள்வரையே---நின்று 


, மொய்ம்புறக்‌ காக்குந்‌ தமிழ்நாடு--செல்வம்‌ 


எத்தனை யுண்டு புவிமீதே--அவை 
யாவும்‌ படைத்த தமிழ்நாடு. 

நீலத்‌ திரைக்கட லோரத்திலே--நின்்‌ று 
நித்தந்‌ தவஞ்செய்‌ குமரியெல்லை--வட 
மாலவன்‌ குன்றம்‌ இவற்றிடையே புகழ்‌ 
மண்டிக்‌ கிடக்குந்‌ தமிழ்நாடு. 


கல்வி சிறந்த தமிழ்நாடு--புகழ்க்‌ 
கம்பன்‌ பிறந்த தமிழ்நாடு--நல்ல 
பல்வித மாயின சாத்திரத்தின்‌ மணம்‌ 
பாரெங்கும்‌ வீசும்‌ தமிழ்நாடு. 
வள்ளுவன்‌ தன்னை உலகினுக்கே--தந்து 
வான்புகழ்‌ கொண்ட தமிழ்நாடு--நெஞ்சை 
அள்ளுஞ்‌ சிலப்பதி காரமென்‌ றோர்‌ மணி 
யாரம்‌ படைத்த தமிழ்நாடு. 

பாரதியார்‌ 


17 





8. புத்தகமும்‌ சுவடியும்‌ 
புத்தகத்திற்கும்‌ சுவடிக்கும்‌ வழக்கு 
சுவடியார்‌ : ஐயா, புத்தகத்தாரே, என்ன ! 
இவ்வளவு காலையில்‌ இங்கே வந்திருக்கின்றீரே. 
புத்தகத்தார்‌ : என்னை ஏடு தேடுகின்‌ றவர்‌ 
எடுத்துக்கொண்டு வந்தார்‌. சரி. ஆனால்‌, தாங்கள்‌ 
எப்படி இவ்விடம்‌ வந்து சேர்ந்தீர்கள்‌ ₹ 

சுவடியார்‌ : உங்களை எடுத்து வந்தவரே என்‌ 
னையும்‌ எடுத்து வந்தார்‌. 

"ஊகதகத்தார்‌ : எனக்கு வெகு நாளாக ஒரு 
சந்தேகம்‌ உண்டு. ௮ச்‌ சந்தேகம்‌ இன்றுதான்‌ நீங்கு 
மென்று எண்ணுகிறேன்‌. : 

சு.வடியார்‌ : என்ன யோ, அவ்வளவு பெரிய 
சந்தேகம்‌ ₹ 

புத்தகத்தார்‌ : நம்‌ இருவரில்‌ யார்‌ பெரியவர்‌ 
_ என்ற சந்தேகந்தான்‌. 


18 சுதந்திர மணி வாசகம்‌ 


சுவடியார்‌ : சரி. இருவரும்‌ முறை பிறழாமல்‌ 
எதிர்‌ வழக்கிட்டுப்‌ பார்ப்போம்‌. 

புத்தகத்தார்‌ : அப்படியே செய்வோம்‌. ” 

சுவடியார்‌ : நான்‌ இல்லாவிட்டால்‌ நீர்‌ பிறந்‌ 
திருக்க முடியாது. ஆதலின்‌, நீர்‌ என்னை விடச்‌ 
சிறியவர்‌. 


புத்தகத்தார்‌ : ஏன்‌ பிறந்திருக்க முடியாதென்‌ 
பதைச்‌ சற்று விவரமாகச்‌ சொல்லும்‌. கேட்போம்‌. 

சுவடியார்‌ : நம்‌ நாட்டு மக்கள்‌ முதன்‌ முதலில்‌ 
குறிப்புக்கள்‌, வரலாறுகள்‌, அறிவியல்‌ நுணுக்கங்கள்‌, 
கதைகள்‌ யாவும்‌ என்‌ மீதே எழுதினார்களென்பது 
யாவரும்‌ அறிந்த விஷயம்‌. நீர்தாம்‌ அறியவில்லை. 

புத்தகத்தார்‌: (கோபமாக) அறியவில்லை 
யென்ற அனாவசிய வார்த்தையைச்‌ சொல்லாதீர்‌. 
தெளிவாய்ச்‌ சொல்லும்‌. 


சுவடியார்‌ : முதன்‌ முதலில்‌ மக்கள்‌ தோற்றம்‌ 
தமிழ்‌ நாட்டில்தான்‌ என்பது யாவரும்‌ ஒப்புக்‌. 
கொண்ட ஓர்‌ உண்மை. பாண்டிய நாட்டில்‌ பனை 
மரம்‌ அதிகம்‌. அதன்‌ ஓலை எழுதுவதற்குத்‌ தகுதி 
யாயும்‌, நீண்ட நாள்‌ கெடாமலிருப்பதற்கு ஏற்ற. 
தாயும்‌ இருந்தமையால்‌, மக்கள்‌ எதையும்‌ -குநித்து 
வைக்கத்‌ தொடங்கினர்‌. பின்னர்‌, நாள்‌ ஏற ஏற 
வரிவடிவங்கள்‌ கண்டுபிடிக்கப்பெற்று எதையும்‌. 
எழுதி வைக்கத்‌ தொடங்கினர்‌. முதலில்‌ முள்ளாலும்‌. 
பிறகு எழுத்தாணியாலும்‌ எழுதினார்கள்‌. 


புத்தகத்தார்‌: லயா, சுவடியாரே, என்‌ 
னுடைய விருத்தாந்தத்தைக்‌ கூறுகிறேன்‌, கேட்பீராக. 


வந்தாம்‌ புத்தகம்‌ 19 
நான்‌ மிகப்‌ பிற்காலத்தில்‌ தோன்றியவன்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை. அச்சியந்திரம்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
பிறகுதான்‌ எனக்கு நன்மதிப்பு ஏற்பட்டது. அதற்கு 
முன்‌ நீரும்‌ நானும்‌ ஒரே _நிலையில்தான்‌ இருந்தோம்‌. 
ஆனால்‌, ஒன்று கூறுவேன்‌. முன்னால்‌ பிறந்ததால்‌ 
மட்டும்‌ பெரியவன்‌ என்று சொல்லுதல்‌ தகாது. 
எப்படி யெனில்‌ முன்னால்‌ பிறந்த காதை விட 
பின்னால்‌ பிறந்த கொம்பு உறுதியாயிருக்கிறது ; மாடூ 
தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளச்‌ சிறந்த ஆயுதமாக 
உபயோகப்படுகிறது. ஆகவே, தற்காலத்தில்‌ பயன்‌ 
படும்‌ முறையில்‌ தான்‌ பெரியவன்‌, சிறியவன்‌ என்ற 
வேறுபாட்டை அறிய வேண்டும்‌. 


௬வடியார்‌ : அப்படியானால்‌, நான்‌ இல்லா 
விட்டால்‌ அரும்‌ பெரு நூல்கள்‌ யாவும்‌ என்பால்‌ 
இல்லையானால்‌ வெள்ளைத்‌ தாளுக்கு விஷயம்‌ ஏது? 
புத்தகம்‌ ஏது ? ஆகையினால்‌ நான்தான்‌ பெரியவன்‌. 


ஏடு தேடுவோர்‌ : நீங்கள்‌ இருவரும்‌ சரி நிகர்ப்‌ 
பெருமையுடையவர்கள்‌. எவ்வாறெனில்‌, சுவடியார்‌ 
இல்லை என்றால்‌ விஷயம்‌ இல்லை. புத்தகத்தார்‌ இல்லா 
விடின்‌ மக்கள்‌ யாவரும்‌ உங்களிடமுள்ள அரிய விஷ 
யத்தை அறிந்து போற்றிப்‌ பரப்ப முடியாது. ஆகவே, 
நீங்களிருவரும்‌ சம அந்தஸ்து உடையவர்கள்‌. 


எண்ணுகிறேன்‌ ₹. வெள்ளைத்தாள்‌ 
முறை பிறழாமல்‌ பெருநூல்‌ 
வழக்கிட்டு பிறந்திருக்க 
அனாவசியம்‌ ஏடு தேடுவோர்‌ 
சிக்கனம்‌ முன்னிலையில்‌ 


_ அச்சியந்திரம்‌ 


20 சுதந்திர மணி வாசகம்‌ 


கேள்விகள்‌ 
1. முதன்முதல்‌ மக்கள்‌ தோன்றிய இடம்‌ எது₹ 
2. நூல்கள்‌ எழுத ஏன்‌ பனையோலையை உபயோகித்‌ 
தனர்‌ ₹ 
3. புத்தகத்திற்கு எதனால்‌ தற்காலத்தில்‌ மதிப்பு ஏற்‌ 
பட்டுள்ளது * ட்‌ 
4, ஏடுதேடுவோர்‌ எவ்வாறு சமாதானப்‌ படுத்துகிறார்‌? 


9. பழய குருடி 


1 பழய குருடி கதவைத்‌ திற ?? என்ற பழமொழி 
யைப்‌ பலரும்‌ கேட்டிருப்பீர்கள்‌. ஆனால்‌ இப்‌ 
பழமொழி எவ்வாறு பிறந்தது என்பதைப்‌ பற்றி ஒரு 
வரலாறு உண்டு. 

காளமேகம்‌ என்பவர்‌ ஒரு புலவர்‌. இவர்‌ தமி 
ழகத்தைச்‌ சேர்ந்த சோழநாட்டின்கண்‌ திரிசிராப்‌ 
பள்ளியை யடுத்துள்ள திருவானைக்கா என்னும்‌ 
திருப்பதியில்‌ வாழ்ந்துவந்தார்‌. 


முன்பு மடைத்தொழில்‌ செய்து வாழ்ந்து, பிறகு 
அகிலாண்டநாயகியின்‌ 'திருவருளால்‌ கவிபாடும்‌ 
வன்மை பெற்று :** கவிக்குக்‌ காளமேகம்‌ ?? என்று 
பல்லோராலும்‌ புகழப்‌ பெற்றார்‌. ஆசுகவி பாடுவதி 
லும்‌, வசைபாடுூவதிலும்‌ இவரை நிகர்ப்பவர்‌.அவ்ரும்‌ 
அக்காலத்தில்‌ இல்லை. காளமேகப்‌ புலவரின்‌ கூற்று 
சிறிதும்‌ பொய்க்காமல்‌ உடனே பலிக்கும்‌ என்பர்‌. 
இவருடைய கவிநயத்தையும்‌, வாக்கின்‌ பயனையும்‌ 
விளக்கற்பாலனவாகிய கதைகள்‌ பலவுண்டு. 


கூத்தாள்‌ என்னும்‌ குருடி ஒருத்தி காளமேகப்‌ 
புலவரின்‌ மாண்புகளைக்‌ கேள்வியுற்று, அவரால்‌ நலம்‌ 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 21 


பெற விரும்பி அவரைத்‌ தம்‌ இல்லத்தில்‌ வரவேற்றாள்‌. 
புலவரும்‌ கூத்தாளின்‌ விருப்பத்திற்கிசைந்து அவ 
ளில்லம்‌ சென்று அவளால்‌ உபசரிக்கப்பெற்றார்‌. 
தம்மை அன்புடன்‌ வரவேற்று அமுதளித்தவளாகிய 
கூத்தாள்‌ கண்பார்வை யிழ்ந்திருந்ததைப்‌ புலவர்‌ கண்‌ 
ணுற்றார்‌. பின்பு அவர்‌ அவள்பால்‌ கருணைகூர்ந்து 
ஒரு கவியைப்‌ பாடினார்‌; கூத்தாளின்‌ கண்கள்‌ 
பார்வைபெற்றன. 


யயயப்பிமு ச ச்‌ ததக 
ததி 1 
ர ு த்‌ 
ட்ப 
“ “ல 





புலவரின்‌... கருணையையும்‌ மகிமையையும்‌ கண்டு 
" கூத்தாள்‌ களிகூர்ந்தாள்‌ ; தன்னைப்போலவே பார்வை 
। யற்றவர்களாயிருந்த தன்னுடைய அன்னையையும்‌ 
தங்கையையும்‌ புலவர்முன்‌ கொணர்ந்து நிறுத்தினாள்‌. 
அவர்கள்பாலும்‌ கருணைகொண்ட புலவர்‌, மீண்டும்‌ 
இரண்டு பாக்கள்‌ பாடினார்‌. அக்கணமே அவ்விரு 


27 சுதந்திர மணி வாசகம்‌ 


வரும்‌ பார்வைபெற்றனர்‌. அம்மூவரும்‌ புலவரைப்‌ 
பலவாறு புகழ்ந்து போற்றியும்‌, அவருக்கு இன்ன 
முது அளித்தும்‌ உபசரித்து அனுப்பினர்‌. 
அன்றுமுதல்‌ கூத்தாள்‌ இல்லத்தில்‌ மங்களம்‌ 
தங்கிற்று. திருவருள்‌ நோக்கு சுரந்தது. கூத்தாளின்‌ 
கூரை இல்லம்‌ மாளிகையாகக்‌ கட்டப்பெற்றது. 
ஆடை யணிகளும்‌, விளைநிலங்களும்‌ கூத்தாளுக்குக்‌ 
கிடைத்தன. ஏழைக்‌ கூத்தாள்‌ செல்வி ஆயினாள்‌. 
பணம்‌ பெருகியதும்‌ முன்‌ நிலைமையை அவள்‌ 
மறந்தனள்‌ ; செறுக்கும்‌, இறுமாப்பும்‌ கொண்டனள்‌ ; 
ஏழைகளையும்‌, இரப்பவரையும்‌ எள்ள ஆரம்பித்தாள்‌. 
இவ்வாறு இருக்கையில்‌ காளமேகப்‌ புலவர்‌ ஒரு 
நாள்‌ கூத்தாளின்‌ இல்லத்தைக்‌ காணவிரும்பினார்‌. 
அவள்‌ உயர்வுற்றதைக்‌ கேள்வியுற்று உவப்பு எய்தி 
னார்‌. அவள்‌ மனைவாயிலை அடைந்தார்‌. வாயிற்‌ 
கதவு' உட்புறமாகத்‌ தாளிடப்பட்டிருந்தது. வீட்டி 
னுள்ளே கூத்தாளும்‌ மற்றிருவரும்‌ உற்சாகமாக 
இருந்ததை உணர்ந்தார்‌. வாயிற்கததவை வெளிப்‌ 
_ புறத்தில்‌ தட்டி, அவளைக்‌ கூப்பிட்டார்‌. பன்முறை 
கூவியும்‌, உள்ளிருந்தோர்‌ * ஏனென்று? கேட்க 
வில்லை. 
புலவர்‌ குரலை மூவரும்‌ கேட்டனர்‌. ணினும்‌ 
அவர்‌ செய்த நன்றியை அன்றே மறந்துவிட்டார்கள்‌ ; 
கதவைத்‌ திறந்தால்‌ வற்ய்பபுலவர்‌ தம்மைப்பொருள்‌ 
கேட்கக்கூடும்‌ என்று வீயங்கொண்டார்கள்‌. ஆகவே 
வாளாவிருப்பதே தந்திரம்‌ என்று எண்ணினார்கள்‌. 
மூவரின்‌ உள்ளத்தையும்‌ புலவர்‌ ஊகித்தறிந்தார்‌ ) 
நன்றிமறந்தவர்களை நலம்‌ கெடச்செய்வது பழியாகா 


லந்தாம்‌ புத்தகம்‌ 23 
தெனக்‌ கருதினார்‌. “பழய குருடி கதவைத்திற ?? 
என்று உரக்கக்‌ கூவினார்‌. 


புலவர்‌ வசை வீணாகுமா? அவர்‌ கூவிமுடிப்பதற்‌ 
குள்‌ கூத்தாளும்‌ மற்றிருவரும்‌, பார்வையை இழந்து 
முன்போலாயினர்‌; தம்‌ குற்றத்தை எண்ணி யெண்ணி 
வருந்தினர்‌. நன்றி மறந்ததால்‌ உண்டான தீய 
பயனைப்‌ பார்த்தீர்களா ? 


குருடி திருவருளால்‌ ஆசுகவி” 
திருப்பதி நிகர்ப்பவர்‌ வசை 
வரவேற்றாள்‌ கவிநயம்‌ கூற்று 
இசைந்து விளக்கற்பாலன வாக்கு 
மகிமை உபசரிக்க மாண்பு 
பார்வை கொணர்ந்து கருணை 
சுரந்தது இன்னமுது கூர்ந்து 
உவப்பு ஆடையணி மங்களம்‌ 
வறிய எய்தினார்‌ செருக்கு 
உள்ளம்‌ லயம்‌ இறுமாப்பு 
மடைத்தொழில்‌ யூகித்து வாளா 
தெரிந்துகொள்‌ 2 


ன அறு பெண்பால்‌ 
குருடி 
ஒருவன்‌ -- இருத்தி 
செல்வன்‌ வெய்‌ செல்வி 


2. வாக்கியங்களில்‌ அமைக்க ₹ 
ஜயம்‌, திருப்பதி, வாளா, பழி, மகிமை. 


24 சுதந்திர மணி வாசகம்‌ 


கேள்விகள்‌ 


1. பழய குருடி கதவைத்திற?” என்ற சகாத்‌ 
யாரால்‌ கூறப்பட்டது ₹ 

2. அவர்‌ ஏன்‌ அவ்வாறுககூறினார்‌ ₹ 

3. காளமேகப்‌ புலவர்‌ எவ்வாறு புலமை பெற்றார்‌ ₹ 

4. காளமேகம்‌ கூற்று பொய்யாகாதென்பதை எல்‌ 
வாறு விளக்குவாய்‌ ₹ 

5, இக்கதையிலிருந்து உணரப்படும்‌ நீதி யாது ₹ 


10. தேனீ வளர்த்தல்‌ 


தேனீ வளர்த்தல்‌ மக்களுக்கு இலாபத்தைக்‌ 
கொடுக்கக்கூடிய தொழிலாகும்‌. கிராமங்களில்‌ திறந்த 
வெளிகள்‌ அதிகமாகக்‌ காணப்படுகின்றன ; பூக்கள்‌ 
"நிரம்பக்‌ காணப்படுகின்றன. ஆகையினால்‌ குடியான 
வர்களும்‌ மற்றுமுள்ளவர்களும்‌ தேன்‌ கூட்டின்‌ 
உதவியால்‌, தேனீக்கள்‌ வளர்த்துத்‌ தேன்‌ சேகரித்து 
வருவாயைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளலாம்‌. 


ஒரு தேன்‌ கூட்டில்‌ ௬மார்‌ 30000 ஈக்கள்‌ முதல்‌ 
40000 ஈக்கள்‌ வரையில்‌ இருக்கும்‌. தேனீக்கள்‌ 
வசிக்கும்‌ வீட்டைத்தான்‌ தேனடை என்று சொல்லு 
கிறோம்‌. தேன்‌ கூட்டில்‌ பல அறைகள்‌ உண்டு. 
அவ்வறைகளில்‌ ஈக்கள்‌ * தங்களுக்கு வேண்டிய 
உணவு, மகரந்தம்‌, தேன்‌ முதலியவற்றைச்‌ சேர்த்து 
வைத்துக்கொள்ளுகின்றன. வேலைக்கார ஈக்கள்‌ 
தங்கள்‌ உடலில்‌ உண்டாகும்‌ மெழுகால்‌ தேனடை 
யைக்‌ கட்டுகின்றன. 


ஸீந்தாம்‌ புத்தகம்‌ 25 


தேன்‌ மெழுகு ஈக்களின்‌ அடிப்புறத்தில்‌ உண்‌ 
டாகிறது. இவ்வித மெழுகு உண்டாவதற்கு ஈக்கள்‌ 
முதலில்‌ தேனைக்‌ குடிக்க வேண்டும்‌. இத்தேன்‌ 
மெழுகாக வெளிவரும்‌ ; இதைத்‌ தங்கள்‌ தாடைகளின்‌ 
துணைகொண்டு சுரண்டித்‌ தேனடைகளாகக்‌ கட்டும்‌ 


தேனீக்கள்‌ மூன்று வகைப்படும்‌ ) அவை இராணி 
ஈ, ஆண்‌ ஈ, வேலைக்கார ஈ என்பவை. இராணி ஈயே 
தேன்‌ கூட்டின்‌ தலைவிஈ. அதன்‌ முக்கிய வேலை 
முட்டையிடுதல்தான்‌. ஆண்‌ ஈயின்‌ வேலை இனப்‌ 
பெருக்கம்‌ செய்தலே. வேலைக்கார ஈக்களின்‌ முக்‌ 
கியத்‌ தொழில்‌, தேன்‌, மகரந்தப்பொடி சேகரித்தல்‌, 
வீடு அமைத்தல்‌, முட்டைகளைப்‌ பாதுகாத்தல்‌ முதலி 
யனவாகும்‌. மற்றும்‌ அவை கூட்டைப்‌ பாதுகாப்‌ 
பதும்‌, பழுது பார்ப்பதும்‌, பகைவர்களைத்‌ தாக்கு 
வதும்‌, கோடைக்‌ காலங்களில்‌ வெப்பம்‌ மிகுதியா 
யிருந்தால்‌, தங்கள்‌ இறக்கைகளால்‌ விசிறி, புழமுக்‌ 
களைக்‌ காப்பாற்றுவதும்‌ உண்டு. 

பூக்களிலிருந்து ஈக்களால்‌ எடுக்கப்படும்‌ தேனும்‌, 
தேனடைகளில்‌ இருக்கும்‌ தேனும்‌ ஒன்று அன்று 
என்பதை உணரவேண்டும்‌. ஏனெனில்‌, பூக்களில்‌: 
உள்ள தேனை ஈக்கள்‌ நன்றாகக்‌ குடிகீகின்றன. பின்‌ 
னர்‌ :அத்தேன்‌ வயிற்றினுள்‌ சென்று சில மாறுதல்‌ 
களை அடைகின்றது. பின்பு, வெளியே கக்கப்படு 
கிறது. அஃடையிலிருக்கும்போதும்‌: தேன்‌ மாறுதல்‌ 
,பெறுகின்றது. இவ்வாறு மாற்றம்‌ அடைந்த 
'தேனையே நாம்‌ எடுக்கிறோம்‌. 


தேனெடுத்தல்‌ இரண்டு வகைப்படும்‌ ) அவை 
இயற்கை முறையில்‌ தேனெடுத்தல்‌, செயற்கை முறை 


26 சுதந்திர மணி வாசகம்‌ 


யில்‌ தேனெடுத்தல்‌ என்பனவாகும்‌. மரப்பொந்து 
களிலும்‌ பாறைகளிலும்‌. ஈக்கள்‌ தேன்‌ கூடுகள்‌ கட்டூ 
கின்றன. அக்கூடுகளிலுள்ள ஈக்களை நெருப்பு, 
பச்சிலை முதலியவற்றின்‌ உதவிகொண்டூ துரத்தி 
விட்டுத்‌ தேனடைகளை எடுத்துப்‌ பிழிந்து தேனை 
எடுப்பார்கள்‌. அவ்வறைகளில்‌ சில. ஈக்கள்‌ இறக்‌. 
கின்றன. ஆதலின்‌, க்‌ அவ்வளவு சுத்தமாய்‌ 
இராது. 


்‌ இவ்வித உயிர்ச்‌ சேதம்‌ ஏற்படாத வகையில்‌ 
செயற்கை முறையைக்‌ கையாளலாம்‌. இயற்கைத்‌ 
தேன்‌ கூடுகளைப்‌ போலவே செயற்கை முறையில்‌ 
தேன்‌ கூடுகளைசீ செய்து, அக்கூடுகளில்‌ தேன்‌ ஈக 
களைக்‌ கொண்டுவந்து விட்டு 'வளர்த்துவரின்‌, அவை 
அதில்‌ தேன்‌ சேகரித்து வைக்கும்‌. தேன்‌ சேகரித்து 
வைக்க மேலே சட்டங்கள்‌ இருக்கும்‌, அச்சட்டங்‌ 
களில்‌ தேன்‌ இருப்பதை நன்றாக வெளியே இழுத்துப்‌ 
பார்க்கலாம்‌. அத்தேனை, தேனெடுத்தற்குரிய ஒரு 
சுழலும்‌ சக்கரத்தில்‌ வைத்துச்‌ சுழற்றினால்‌, தேன்‌ 
மட்டும்‌ எடுபடும்‌, அது மிக தூயதாய்‌ இருக்கும்‌. 
ஆதலின்‌, இப்பொழுது பலராலும்‌ இம்முறை 
கையாளப்படுகிறது. * 


முட்டையிலிருந்து வெளி வரும்‌ புழுக்கள்‌ ஆண்‌ 
ஈக்களாகவும்‌, பெண்‌ ஈக்களாகவும்‌, வேலைக்கார ஈக 
களாகவும்‌ மாறுவதற்கு மிகச்‌ சிறந்த “முக்கிய கார 
ணம்‌, அப்புழுக்கள்‌ உட்கொள்ளும்‌ உணவுப்‌ 
பொருளே ஆகும்‌. இராணி ஈயின்‌ ஆயுட்‌ காலம்‌: 
மூன்று ஆண்டே. 


ஏந்தாம்‌ புத்தகம்‌ 27 


சேகரித்து சுரண்டி துப்புரவு 
மகரந்தம்‌ 'இனப்பெருக்கம்‌ கையாளப்படுகிறது 
வருவாய்‌ பாதுகாத்தல்‌ மிகச்‌ சிறந்த 
பெருக்கிக்கொள்ள கோடைக்காலம்‌ ஆயுட்‌ காலம்‌ 
்‌. தேனடை தேனெடுத்தல்‌ மூன்று ஆண்டே 
மெழுகால்‌ ்‌. சட்டங்கள்‌ 
கேள்விகள்‌ 


1. தேனீக்கள்‌ கூடுகளில்‌ என்னென்னவற்றைச்‌ 
(சேகரித்து வைகீகின்றன ₹ 

2. மெழுகு உண்டாகும்‌ விதம்‌ யாது₹ 

3. தேனீக்களின்‌ வகைகளைக்‌ கூறி, சட 
'வேலையையும்‌ கூறுக. 

4. பூத்‌ தேனுக்கும்‌ அடைத்‌ தேனுக்கும்‌ தம்‌ 
வித்தியாசம்‌ என்ன ₹ 

5. செயற்கைத்‌ தேன்‌ எவ்வாறு உண்டாகீகப்படு 
கிறது ₹ 


_1770225. ௬... 


9) 


1) 


ர 





3 
ழி 
22 
கை 
223 
ல 








11. கூட்டுறவுப்‌ பண்டகசாலை 


ஜெம்மி : மேரி, பாவாடை புதிதாகத்‌ தைத்‌ 
தாயா? துணி நேர்த்தியாக இருக்கின்றதே. இது 
கஜம்‌ என்ன விலை ₹ எங்கே வாங்கினாய்‌ $ 


மேரி : நான்‌ என்‌ அத்தை வீட்டிற்குப்‌ போயி 
ருந்தேன்‌. என்‌ அத்தை ஊரில்‌ ஒரு கூட்டுறவுப்‌ 
பண்டகசாலை நடைபெறுகிறது. நமக்குத்‌ - “தேவை 
யான பொருள்கள்‌ எல்லாம்‌ அக்கடை டில்‌ சில்லரை 
யில்‌ விற்கப்படுகின்றன. நியாயமான விலைக்குக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


ஜெம்மி : என்னென்ன சாமான்கள்‌ அக்கடை 
யில்‌ விற்கப்படுகின்றன ₹ 


லந்தாம்‌ புத்தகம்‌ 29 


மேரி: மளிகைச்‌ சாமான்கள்‌, துணிகள்‌, 
விளக்குகள்‌, கண்ணாடிகள்‌, சோப்புகள்‌, மருந்துகள்‌, 
உழவுத்‌ கருவிகள்‌, எரு உப்புக்கள்‌, சிமெண்டு ஆகிய 
பற்பல பொருள்களும்‌ அங்கு விற்கப்படுகின்றள. 


ஜெம்மி :, அக்கடையை நடத்துபவர்‌ யார்‌ ₹ 
முதலாளி யார்‌ ₹ ்‌ 


மேரி: அவ்வூரில்‌ .ஒரு கூட்டுறவுச்‌ சங்கம்‌ 
நடை பெறுகிறது. அவர்கள்‌ அகீ்கடையை நடத்து 
கிறார்கள்‌. அச்சங்கத்திற்குப்‌ பல அங்கத்தினர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ மனப வ 
முதலாளிகள்‌. 


ஜெம்மி: அங்கத்தினர்கள்‌ எல்லோரும்‌ முதலா 
ளிகள்‌ என்கிறாயே. அது எவ்வாறு ₹ 

மேரி: ஆம்‌. அக்கடைக்குப்‌ பதினாயிரம்‌ 
்‌. ரூபாய்‌ முதல்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தொகை . 
முழுவதும்‌ குறிப்பிட்ட ஒரு நபருடையது அன்று, 
பங்கு ஒன்றுக்குப்‌ பத்து ரூபாய்‌ வீதம்‌ ஆயிரம்‌ பங்கு 
கள்‌ பிரித்திருக்கிறார்கள்‌. ஏழைகளும்‌ குறைந்தது : 
ஓரு பங்கு எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. பல பேருடைய 
பங்குத்‌ தொகையே அப்பண்டகசாலைக்கு முதல்‌ 
தொக. ஆகையால்‌, பங்குதாரர்களாகிய அங்கத்‌ 
தினர்கள்‌ எற்கு முதலாளிகளே. 

ஜெம்மி'! சங்கத்தார்கள்‌ அப்பண்டகசாலையை 
எவ்வாறு நடத்துகிறார்கள்‌ ? 
்‌.. மேரி: அசீசங்கத்தில்‌ இருநூறு அங்கத்தினர்‌ 
கள்‌ இருக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ தமக்குள்‌ பதினைந்து 
பேர்களை நிர்வாகிகளாகத்‌ தேர்ந்தெடுத்து இருக்கிறார்‌. 


30 சுதந்திர மணி வாசகம்‌ 


கள்‌. அந்த நிர்வாகிகளுள்‌ ஒருவர்‌ சங்கத்‌ தலைவர்‌ ; 
மற்றொருவர்‌ துணைத்‌ தலைவர்‌ ; வேறொருவர்‌ செயலா 
ளர்‌. நிர்வாகக்‌ கூட்டத்தார்கள்‌ பண்டகசாலை செய்ய 
வேண்டிய காரியங்களைப்‌ _ பற்றி அப்போதைக்கப்‌ 
போது பேசி முடிப்பார்கள்‌. தலைவர்களும்‌, செயலா 
எரும்‌ அக்காரியங்களை நிறைவேற்றுவார்கள்‌. 

ஜெம்மி : கடையில்‌ வியாபாரம்‌ செய்வது முத 
லிய வேலைகளைச்‌ செய்பவர்கள்‌ யாவர்‌ ? 


மேரி : விற்பனையாளர்‌, கணக்கர்‌, சிப்பந்தி 
என்று மூன்று பேர்‌ அக்கடையில்‌ வேலை செய்கிறார்‌ 
கள்‌. அவர்கள்‌ கடை வேலைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 
சங்கத்தார்‌ அவர்களுக்கு நியாயமான சம்பளம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


ஜெம்மி : தனிப்பட்ட முதலாளிகள்‌ பலர்‌ கடை 
- களை,நடத்துகிறார்களே. கூட்டுறவுப்‌ பண்டகசாலை 
எதற்கு ₹ 


மேரி : கூட்டுறவுப்‌ பண்டகசாலையார்‌ சாமான்‌ 
களை அவை ஆக்கப்படும்‌ இடங்களிலிருந்து நேராக 
வும்‌, மொத்தமாகவும்‌ தருவிக்கிறார்கள்‌. அவர்களுக்‌ 
குக்‌ கொள்முதல்‌ விலை குறையும்‌. அளவாக இலாபம்‌ 
வைத்து விற்கிறார்கள்‌. 


தனிப்பட்ட முதலாளிகள்‌ எல்லோரூம்‌ சாமான்‌ 
களை நேராக வருவிக்க முடியாது. சில பெரிய வியா 
பாரிகள்‌ சாமான்களை நேராகத்‌ தருவிப்பார்கள்‌. ; 
அவர்கள்‌ சில்லரை வியாபாரிகளுக்கு விற்பார்கள்‌. 
சில்லரை வியாபாரிகள்‌ குடிகளுக்கு விற்பார்கள்‌. 
பல கைகள்‌ மாறுவதால்‌ சாமான்களின்‌ விலை ஏ றும்‌. 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 31 


சில முதலாளிகள்‌ தம்‌ விருப்பம்‌ போல்‌ அதித லாபம்‌ 
வைத்து விற்பார்கள்‌. ஓர்‌ ஊரில்‌ ஒரு கூட்டுறவுப்‌ 
பண்டகசாலை இருந்தால்‌, மற்றக்‌ கடைக்காரர்களும்‌ 
சாமான்களை நியாயமான, விலைக்கு விற்பார்கள்‌. 

ஜெம்மி : நிர்வாகிகள்‌ அப்பண்டக சாலைகளைத்‌ 
தம்‌ இஷ்டம்‌ போல்‌ நடத்தலாமா ₹ 

மேரி : சர்கீகாரில்‌ கூட்டுறவு இலாகா அமைக்‌ 
கப்பட்டிருக்கிறது. கூடீடுறவு இலாகாவின்‌ அதிகாரி 
கள்‌ அப்பண்டக சாலைகளின்‌ வேலைகளைச்‌ சரியாக 
நடக்கும்படி கவனிப்பார்கள்‌. 

ஜெம்மி ; குடிகள்‌ முதல்‌ போட்டு அப்பண்டக 
சாலைகளை நடத்துகிறார்கள்‌. அவற்றின்‌ வேலைகளில்‌ 
சர்க்கார்‌ ஏன்‌ தலையிடுகிறார்கள்‌ ? 

மேரி : சர்கீகாருடைய மேற்பார்வை இருந்தால்‌ 
வேலைகள்‌ ஒழுங்காக நடைபெறும்‌. கொள்‌ முதல்‌ 
செய்வதற்குத்‌ தொகை போதாவிட்டால்‌,: சர்க்கார்‌, 
கூட்டுறவு நிதியின்‌ மூலமாகக்‌ கடன்‌ கொடுத்து உதவு 
கிறார்கள்‌. ஆகையால்‌, கூட்டுறவுப்‌ பண்டகசாலை 
களை அவர்களும்‌ கண்‌ காணித்து வருகிறார்கள்‌. 

ஜெம்மி : இலாபத்‌ டட யார்‌ எடுத்துக்‌ 
கொள்வார்கள்‌ * 

“மேரி : ஆண்டிற்கு ஒரு முறை பண்டகசாலை 
யின்‌ வரவு செலவுகள்‌ கணக்கு முடிக்கப்படும்‌. இலா. 
பத்‌ தொகையைப்‌ பங்குதார்களுக்குப்‌ பிரித்துக்‌ 
கொடுப்பார்கள்‌. 

ஜெம்மி : மேரி, கூட்டுறவுப்‌ பண்டகசாலையால்‌ 
குடிகளுக்குப்‌ பல நன்மைகள்‌ இருக்கின்றனவே. நம்‌ 
ஊரிலும்‌ ஒன்று ஏற்படுவது நலம்‌ அல்லவா ? 


32 சுதந்திர மணி வாசகம்‌ 


மேரி : ஆம்‌, என்‌ தகப்பனார்‌ கூட அதற்கு 
வேண்டிய முயற்சிகளைச்‌ செய்து கொண்டிருக்கிறார்‌. 
சில்‌ மாதங்களில்‌ இவ்வூரிலும்‌ ஒரு கூட்டுறவுப்‌ : பண்‌ 
டகசாலை ஏற்படுத்தப்படலாம்‌. 


கேள்விகள்‌ 


1. நீ பாரத்த ஒரு கூட்டுறவுப்‌ பண்டகசாலையில்‌ 
விற்கப்படும்‌ முக்கியமான பொருள்களைக்‌ கூறு. 

2. கூட்டுறவுப்‌ பண்டகசாலை எவ்வாறு அமைக்கப்‌ 
படுகிறது? ட்‌ 

3. இப்பண்டகசாலையால்‌ ஏற்படும்‌ நன்மைகள்‌ 
யாவை ₹ 


12. நுண்ணிய கருமமும்‌ 
எண்ணித்துணி 

ஒரு நாள்‌ ஒரு சந்நியாசி தமக்கு அறிமுகமுள்ள 
பிரபு.ஒருவரைக்‌ காணச்‌ சென்றார்‌. அப்பிரபு கற்ற 
வர்களை மதிப்பவர்‌. பெரியோர்‌ சொல்லைக்‌ கேட்பவர்‌ ; 
சான்றோர்களை ஆதரிப்பவர்‌. 

சந்நியாசியின்‌ வருகையைக்‌ கண்டதும்‌ பிரபு 
அவரை இன்சொல்‌ கூறி வரவேற்றார்‌. இருக்கை 
அளித்து அவரை உபசரித்தார்‌. பிரபுவின்‌ பெருந்‌ 
தன்மையைக்‌ கண்ட அச்சந்நியாசி அவருக்கு ஒரு 
நல்லுரையைகீ கூற விரும்பினார்‌. “* பிரபிவே உமக்கு 
நான்‌ ஓர்‌ அரிய உபதேசம்‌ செய்கிறேன்‌. ஏழைக 
ளுக்கு உணவு அளிப்பதற்காக என்பால்‌ ஒரு நூறு. 
ரூபாய்‌ அறமாக அளிப்பீராக ?? என்றார்‌. பிரபு அவ்‌ 
வாறே செய்ய ஒப்புக்‌ கொண்டார்‌. நூறு ரூபாய்‌ 
நோட்டு ஒன்றை உடனே அவரிடம்‌ கொடுத்தார்‌. 


வந்தாம்‌ புத்தகம்‌ 33 


அதைப்‌ பெற்றுக்‌ கொண்டதும்‌ அத்தூயவர்‌ தாம்‌ 
எழுதி வைத்திருந்த ஓர்‌ ஓலைச்சுருளைப்‌ பிரபுவிடம்‌ 
கொடுத்தார்‌. பிறகு அவரிடம்‌ விடைபெற்றுக்‌ 
கொண்டு அகன்றார்‌. 


சந்நியாசி"சென்ற பிறகு அப்பிரபு, அவ்வோலைசீ 
சுருளைப்‌ பிரித்துப்‌ பார்த்தார்‌. அதில்‌ “நுண்ணிய 
கருமமும்‌ எண்ணித்‌ துணி? . என்று எழுதப்‌ 
பெற்றிருந்தது. அச்சுருளைத்‌ தம்‌ காரியஸ்தரிடம்‌ 
காண்பித்தார்‌.” அதைப்‌ படித்துப்‌ பார்த்ததும்‌ அவர்‌ 
பிரபுவே இதற்குத்தானா நூறு ரூபாய்‌? சந்நியாசி 
யார்‌ தங்களை ஏமாற்றி விட்டார்‌ போலும்‌'? என்றார்‌. 
““கரரியஸ்தரே அவ்வாறு எண்ணற்க; பெரியோர்‌ 
வார்த்தை உற்றபோது உதவும்‌?? என்றார்‌. உடனே 
அவர்‌ தம்முடைய வீட்டின்‌ சுவர்களிலும்‌, மற்ற 
எல்லாப்‌ பொருள்களிலும்‌ “நுண்ணிய கருமமும்‌ 
எண்ணித்‌ துணி”? என்று எழுதி வைத்தார்‌. 


நாட்கள்‌ பல கழிந்தன. ஒருநாள்‌ காலையில்‌ 
அவர்‌ வழக்கம்‌ போல்‌ சிகைமுடி திருத்திக்‌ கொள்ள -: 
நாவிதன்‌ முன்‌ அமர்ந்தார்‌. அந்நாவிதன்‌ முதலில்‌ 
ஓர்‌ சூரியை எடுத்துத்‌ தீட்டினான்‌. அப்போது 
அருகே இருந்த கிண்ணத்தில்‌ நுண்ணிய கருமமும்‌ 
எண்ணித்‌ துணி?? என்ற வாசகத்தைக்‌ கண்டான்‌. 
உடனே அவன்‌ அச்ீசூரியை உரைக்‌ கூட்டில்‌ 
வைத்துவிட்டு வேறொரு சூரியை எடுத்துத்‌ தீட்ட 
“ஆரம்பித்தான்‌. நாவிதனுடைய செய்கையைகீ கண்ட 
பிரபு அவன்மீது யம்‌ கொண்டார்‌. அவனுடைய 
முகத்தில்‌ தெளிவான தோற்றம்‌ காணப்படவில்லை. 
*( என்ன செய்கையைச்‌ செய்தாய்‌ ; முதலில்‌ எடுத்த 


34 சுதந்திர மணி வாசகம்‌ 


சூரியை ஏன்‌ கீழே வைத்தாய்‌ £₹ உள்ளதை உள்ள 
வாறு உரை?? என்று சினங்கொண்டு எழுந்தார்‌. 

நாவிதன்‌ நடுக்கமுற்றான்‌ ; பணிவுடன்‌ எழுந்து 
நின்றான்‌. :*8யனே; என்னை மன்னித்தருள்க ; 
தங்கள்‌ பகைவர்‌ நேற்று என்பால்‌ வந்தனர்‌. நஞ்சு , 
தோய்த்த சூரியொன்றை என்னிடம்‌ கொடுத்தனர்‌. 
தங்கள்‌ சிரசில்‌ ஒரு சிறு காயத்தைச்‌ செய்துவிடூம்படி 
உரைத்தனர்‌. அவ்வாறு செய்தால்‌ எனக்கு நிரம்பப்‌ 
பொருள்‌ தருவதாகவும்‌ பகர்ந்தார்கள்‌. பொருளாசை 
யால்‌ நான்‌ மதியிழந்து, அவர்களுடைய கூற்றிற்கு 
இசைந்தேன்‌. கிண்ணத்தில்‌ எழுதப்‌ பெற்றிருந்த 
வாசகம்‌ என்‌ கண்ணிற்பட்டது. உடனே நான்‌ 
செய்யத்‌ துணிந்தது நன்றன்று என்று உணர்ந்‌ 
தேன்‌. நஞ்சு தோய்த்த சூரியை உரையினுள்‌ இட்டு 
விட்டேன்‌. வேறு தூய சூரியைக்‌ கையில்‌ எடுத்‌ ப 
தேன்‌? என்றான்‌. 

பிரபுவின்‌ சினம்‌ களிப்பாக மாறிற்று ; செய்தது 
குற்றமேயாயினும்‌ உண்மை யுரைத்த நாவிதனை 
மன்னித்தார்‌ ; பின்னர்‌ எந்நாளும்‌ அவ்வாறு மதி 
- யிழக்காதவாறு நன்மொழிகள்‌ கூறினார்‌. இறைவன்‌ 

அருளையும்‌, சந்நியாசியின்‌ நன்றியையும்‌ போற்றி 

னார்‌. நிகழ்ந்தவைகளைப்‌ பற்றித்‌ தம்‌ காரியஸ்தரிடம்‌ 
அறிவித்தார்‌. காரியஸ்தரும்‌ அப்‌ பெரியஷரைப்‌ 
புகழ்ந்து வாழ்த்தினார்‌. 


அட 
சந்நியாசி அறிமுகமுள்ள இன்சொல்‌ 
சான்றோர்‌ இருக்கை உபதேசம்‌ 
வருகை தூயவர்‌ காரியஸ்தர்‌ 
அறமாக ஓலைச்சுருள்‌ எண்ணற்க 
சிகைமுடி அமர்ந்தார்‌ சூரியை 


வாசகம்‌ உரைக்கூடு தீட்ட 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 35 


நடுக்கமுற்றுன்‌ மன்னித்தருள்க நஞ்சுதோய்த்த 


பகர்ந்தார்கள்‌ மதியிழந்து கூற்றிற்கு 
இசைந்தேன்‌ . நன்மொழி இறைவன்‌ 
கேள்விகள்‌ 


1. ஓலைச்சுருளில்‌ என்ன வாசகம்‌ காணப்பட்டது ?₹ 
அதைக்‌ கண்ட காரியஸ்தர்‌ என்ன கூறினார்‌ ? 

2. பிரபு கூறிய மறுமொழி யாது ?₹ 

3. பிரபு - நாவிதன்மேல்‌ ஏன்‌ சினங்கொண்டார்‌ * 
நாவிதன்‌ யாது கூறினான்‌ ₹ 


13. பிறப்புக்கள்‌ 


இவ்வுலகத்தில்‌ காணப்படும்‌ படைப்புக்கள்‌ பல. 
அவைகளைப்‌ பொதுவாக இரண்டு பிரிவுகளாகப்‌. 
பிரிக்கலாம்‌. அவையாவன உயிருள்ளவை, உயிரில்‌ 
லாதவை என்பன. கல்‌, மண்‌, தீ, நீர்‌, முதலியவை 
உயிரில்லாதவை. 8 


உயிருள்ளவைகளைப்‌ பின்‌ கண்டவாறு பல 
வகைகளாகப்‌ பிரிக்கலாம்‌. உயிர்‌ உள்ளவை உணவை 
உட்கொள்ளும்‌ ; வளரும்‌. அவைகள்‌ அறிவு உடை 
யவை. அறிவை ந்து வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 
அவை உணர்தல்‌, பார்த்தல்‌, கேட்டல்‌, சுவையறிதல்‌, 
நாற்றம்‌ அறிதல்‌ என்பவை ஆகும்‌. இவ்வைந்து 
அறிவுகளும்‌ இயற்கை அறிவுகள்‌ எனப்படும்‌. 
இவ்வைந்திற்கும்‌ மேற்பட்டது பகுத்தறிவு. பகுத்‌ 
தறிவு ஆறாவது வகை அறிவாகும்‌. பகுத்தறிவாவது 


36 சுதந்திர மணி வாசகம்‌ 


நல்லன தீயனவற்றை அறிவது. அஃது மனிதர்க்கு 
மட்டுமே உண்டு. ஆகையால்‌ மனிதர்கள்‌ ஆறறிவு 
உடையவர்‌. த 


உயிருள்ளவைகள்‌ பிற்ப்பும்‌, இறப்பும்‌ உடை 
யவை. ஆகையால்‌ அவைகளைப்‌ ., பிறப்புக்கள்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. 

தாவரங்கள்‌ ஒரு வகைப்பிறப்பு ஆகும்‌. தாவரங்‌ 


கள்‌ . ஓரிடத்திலேயே இருக்கும்‌ இயல்புடையவை. 
அவை இடம்‌ விட்டு இடம்‌ பெயரமாட்டா. 


புழு, பூச்சிகள்‌ மற்றொரு வகை. புழுக்கள்‌ 
ஊர்ந்து செல்வன. அவைகளின்‌ உடலில்‌ எலும்‌ 
புகள்‌ கிடையா. உடல்‌ முழுவதும்‌ தசைகளால்‌ 
ஆனவை. பூசீசிகளுக்கும்‌ எலும்புகள்‌ கிடையா. 





பூச்சிகள்‌ பறக்கும்‌ தன்மை உடையவை. பூச்சிகள்‌ 
முட்டை இடும்‌. முட்டையில்‌ இருந்து முதலில்‌ . 
புழுக்கள்‌ வெளிப்படும்‌; பிறகு அவை பூச்சியாக 
ஆகும்‌. பூச்சிகள்‌ பொதுவாக ஆறு கால்களும்‌, 
இறக்கைகளும்‌ உடையவை. 


ஸீந்தாம்‌ புத்தகம்‌ 37 


சில பூச்சிகளுக்கு நான்கு கால்களே இருக்கும்‌. 
சில பூச்சிகளுக்கு இறக்கைகள்‌ இரா. பூசீசிகளின்‌ 
உடலில்‌ மூன்று பிரிவுகள்‌ காணப்படும்‌. “பூ 
நகீகிக்கு ஆறுகால்‌ ?? என்பர்‌ புலவர்‌. 


பறவைகள்‌ ஒரு வகைப்‌ பிறப்பாகும்‌. பறப்பது 
என்பது அவைகளுக்குப்‌ பொதுவான குணம்‌. 





ஆகையால்‌ பறவை என்ற பெயர்‌ உண்டாயிற்று. 
பறவைகள்‌ முட்டை இடும்‌; பறவைகள்‌ இரண்டு 
கால்களும்‌, இறக்கைகளும்‌ உடையவை. அவைகள்‌ 
கூடுகளிலும்‌, பொந்துகளிலும்‌ வசிக்கும்‌. 


நீர்‌ வாழ்வன என்பன ஒரு வகை. நீர்‌ வாழ்வன 





வற்றுள்‌ மீன்கள்‌ மிக முக்கியமானவை. மீன்களில்‌ 
எண்ணிறந்த வகைகள்‌ உண்டு. அவை எப்போதும்‌ 


38 சுதந்திர மணி வாசகம்‌ 


நீரிலேயே வாழும்‌. நீருக்குள்‌ கலந்திருக்கும்‌ பிராண 
வாயுவைச்‌ சுவாசிக்கும்‌. அவை குளிர்ந்த இரத்தம்‌ 
உடையவை. ல்‌ 


விலங்குகள்‌ என்பன * மற்றொரு வகை. இவை 
நடமாடும்‌ இயல்பு உடையன. இவைகளுக்கு நடப்‌ 
பன என்றும்‌ 'பெயர்‌ வழங்கும்‌. விலங்குகள்‌ நான்கு 





கால்களும்‌ ஒரு வாலும்‌ உடையவை ; குட்டி,போட்டுப்‌ 
பால்‌ கொடுப்பவை. 





பாம்பு, முதலியன ஊர்வன என்ற பிறப்பாகும்‌. 


பிறப்புக்கள்‌ எல்லாவற்றிலும்‌ மனிதப்‌ பிறப்பே 
சிறந்தது. *அரிது அரிது மானிடராய்ப்‌ பிறத்த. 
லரிது? என்றார்‌ ஒளவையாரும்‌. மற்றப்‌ பிராணிகள்‌ 
எல்லாம்‌ தத்தம்‌ இயற்கை அறிவைப்‌ பெருக்கிக்‌ 
கொள்ளவோ, நல்லன தீயன: அறியவோ முடியாது. 


லீந்தாம்‌ புத்தகம்‌ 9 
மனிதர்கள்‌ தங்கள்‌ பகுத்தறிவினால்‌ நன்மை 
தீமைகளை அறிகிறார்கள்‌. இயற்கை அறிவுகளைப்‌ 
பெருக்கிக்‌ கொள்கிறார்கள்‌. தங்களுக்கு வேண்டிய 
வசதிகள்‌ பலவற்றையும்‌ புதியன புதியனவாக 
ஆக்கிக்‌ கொள்கிறார்கள்‌! ஆனால்‌ அவ்வறிவைக்‌ 
கொண்டு எவ்வுயிர்க்கும்‌ நன்மையே செய்ய 
வேண்டும்‌. ்‌ 


படைப்பு இயற்கை' அறிவு நாற்றம்‌ 
பிறப்பு , பகுத்தறிவு ஊர்ந்து : 
தசை பொந்து பூ நக்கி 
கேள்விகள்‌ 

1. இயற்கை அறிவுகள்‌ ஆவன யாவை ₹ 

2. பகுத்தறிவு என்பது என்ன ₹ 

3. உயிருள்ளவைகளின்‌ தன்மைகள்‌ யாவை ₹ 

4. மனிதர்‌ பகுத்தறிவினால்‌ அடையும்‌, பயன்கள்‌ 


்‌ 


பரை 


உ 


40 


14. சுதகங்கள்‌ 
(ய நல்லினஞ்‌ சேர்‌ பயன்‌ 


சந்தன விருக்ஷத்தை அண்‌்டடிநிற்‌ கின்ற பல 
தருவுமவ்‌ வாசனை தரும்‌ ம 
தங்க மக மேருவை அடுத்திடுங்‌ காக்கையுஞ்‌ 
சாயல்‌ பொன்‌ மயமே தரும்‌. 


பந்தமிகு பாலுடன்‌ விளாவிய தண்ணீரெலாம்‌ 
பால்போல்‌ நிறங்‌ கொடுக்‌ கும்‌ 
படிகமனி கட்குளே நிற்கின்ற வடமுமப்‌ 
படியே குணங்‌ கொடுக்‌ கும்‌ 


அந்தமிகு மரகதக்‌ கல்லைத்‌ தரித்திடில்‌ 
அடுத்ததும்‌ பசுமை யாகும்‌ 
ஆனபெரி யோர்களொடு சகவாசம்‌ அதுசெயின்‌ 
அவ்ர்கள்குணம்‌ வருமென்பர்‌ காண்‌. 


மந்தர நெடுங்‌ கிரியின்‌ முன்கடல்‌ கடைந்‌ தஅரி 
மருக மெய்ஞ்‌ ஞான முருகா 
மயிலேறி விளையாடூ குகனே புல்‌ வயல்நீடு 
மலைமேவு குமரேச னே. 


(8) சிறுமையிற்‌ பெருமை'்‌ 


சேற்றில்‌ பிறந்திடுங்‌ கமலமலர்‌ கடவுளது 
திருமுடியின்‌ மேலிருக்‌ கும்‌ 
திகழ்சிப்பி உடலில்‌ சனித்தமுத்‌ தரசரது 
தேகத்தின்‌ மேலிருக்‌ கும்‌. 


ஷந்தாம்‌ புத்தகம்‌ ம்‌ 
போற்றி யிடூ பூசீசியின்‌ வாயின்‌ நூல்‌ பட்டென்று 
பூசைக்கு நேசமா கும்‌ 
புகலரிய வண்டெசீசி லான தேன்‌ தேவர்கொள்‌ 
புனிதஅபி டேக மாகும்‌. 


சாற்றிய புலாலொடு பிறந்த கோ ரோசனை 
சவாது புனு கனைவர்க்கு மாம்‌ , 
சாதியீ னத்தில்‌ பிறக்கினும்‌ கற்றோர்கள்‌ 
சபையின்‌ மேல்‌ வட்டம்‌ அன்றோ 


மாற்றிக்‌ சுரத்தினை வீபூதியால்‌ உடல்‌ குளிர 
வைத்த மெய்ஞ்‌ ஞான முதலே 
மயிலேறி விளையாடு குகனே புல்‌ வயல்‌ நீடு 
மலைமேவு குமரேச னே. 


(3) இதற்கு இது வேண்டுமெனல்‌ 


தனக்குவெகு புத்தியுண்‌ டாயினும்‌ வெறொருவர்‌ * 
தம்புத்தி கேட்கவேண்டும்‌ ; 
தானதிக சூரனே யாயினுங்‌ கூடவே 
தளசேக ரங்கள்‌ வேண்டும்‌ ; 
கனக்கின்ற வித்துவானாயினும்‌ தன்னினுங்‌ 
. கற்றோரை நத்த வேண்டும்‌ ; [வாசலிற்‌ 
காசினியை யொரு குடையி லாண்டாலுமி 
கருத்துள்ள மந்திரி வேண்டும்‌ ; ்‌ 
'1தொனிக்கின்ற சங்கீத சாமர்த்திய னாகிலும்‌ 
சுதிகூட்ட வொருவன்‌ வேண்டும்‌ ; 
சுடர்‌ விளக்‌ காயினும்‌ நன்றாய்‌ விளங்கிடத்‌ 
தூண்டு கோ லொன்று வேண்டும்‌ ; 


கச சுதந்திர மணி வாசகம்‌ 


அனற்கண்ணனே ! படிக சங்கநிகர்‌ வண்ணனே ! 
வீயனே ! அருமை மதவேள்‌ 
அனுதினமு மனதினினை தருசதுர கிரிவளர்‌ 
அறப்பளி சுரதேவனே ! 


15. சிலப்பதிகாரம்‌ 


கோவலன்‌, ,கண்ணகி. நாடகத்தையும்‌, படக்‌ 
காட்சியையும்‌ பலரும்‌ பார்த்திருப்பார்கள்‌. அவ்வர 
லாறு சிலப்பதிகாரம்‌ என்னும்‌ காவியத்தில்‌ கூறப்‌ 
படுகிறது. அக்காவியத்தை எழுதியவர்‌ இளங்கோ 
வடிகள்‌ என்னும்‌ புலவர்‌. இளங்கோவடிகள்‌ சுமார்‌ 
ஆயிரத்தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னே சேர 
நாட்டில்‌ வாழ்ந்தார்‌. 

கோவலனும்‌ கண்ணகியும்‌ காவிரிப்பூம்பட்டி 
னத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. கோவலன்‌ கண்ணகியின்‌- 
கணவன்‌; கண்ணகி கோவலனுடைய மனைவி, 
அவர்கள்‌ வணிகர்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
கோவலன்‌ தன்‌ தீய நெறியில்‌ தன்னிடமிருந்த 
செல்வப்‌ பொருளை அழித்து விட்டான்‌. பிறகு 
வாழ்ந்த ஊரில்‌ தாழ்ந்திருத்தல்‌ கூடாதென்று கருதி, 
காவிரிப்பூம்பட்டினத்தை விட்டகன்றான்‌. கண்ணகி 
யும்‌ அவனுடன்‌ சென்றாள்‌. இருவரும்‌ மதுரைமா 
நகரை அடைந்தனர்‌. அப்போது கண்ணகியிடம்‌ 
இரண்டு சிலம்புகளே இருந்தன. அவைகளில்‌ 
ஒன்றை விற்று, அதில்‌ வரும்‌ தொகையைக்கொண்டு, 
வர்த்தகம்‌ செய்து பிழைக்க எண்ணினார்கள்‌. கண்‌ 
ணகியை ஓர்‌ இல்லத்தில்‌ இருக்கச்‌ செய்து, கோவலன்‌ 
ஒரு சிலம்பை விற்பதற்காககீ கடை வீதிக்கு 


லீந்தாம்‌ புத்தகம்‌ 43 


சென்றான்‌. போகும்‌ வழியில்‌ அவன்‌ ஒரு பொற்‌ 
கொல்லனைக்‌ கண்டான்‌. அவன்பால்‌ கோவலன்‌ 
சிலம்பைக்‌ காட்டினான்‌. அந்தப்‌ பொற்கொல்லன்‌ 
தூயவன்‌ அல்லன்‌. சின்னாட்களுக்கு முன்னர்‌ 
| பாண்டியனுடைய அரண்மனையிலிருந்து ஒரு சிலம்‌ 
பைத்‌ திருடியவன்‌. அத்திருட்டு வெளியாவதற்குள்‌ 
யார்மீதாவது அப்பழியைசீ சாற்ற யோசித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


புதியவனாகிய கோவலனைக்‌ கண்டதும்‌ அவன்‌ 
தன்‌ மனத்தில்‌ கெட்ட எண்ணம்‌ எண்ணினான்‌. 
அவன்‌ வைத்திருந்த சிலம்பு பார்வைக்கு அரசியி 
னுடைய சிலம்பேபோல்‌ தோன்றிற்று. கோவலனைத்‌ 
தன்‌ இல்லத்தில்‌ சிறிது இருக்கச்‌ சொல்லி, அரண்‌ 
மனையை அடைந்தான்‌. ₹* அரசே, சிலம்பு திருடிய 
கள்வன்‌ அகப்பட்டு விட்டான்‌ ; அவனை என்னுடைய 
வீட்டில்‌ இருக்கச்‌ செய்துள்ளேன்‌ ?? என்றான்‌. 


பாண்டியன்‌ விதிவசத்தால்‌ நாகுழ்றி 4! அவனைக்‌. 
கொண்டு சிலம்பு கொணர்க ?? என்பதற்குப்‌ பதிலாக 
*( அவனைக்‌ கொன்று அச்சிலம்பு கொணர்க ?? என்‌ 
றான்‌. ஏவலாளர்கள்‌ அவ்வாறே நிறை வேற்றி விட்‌ 
டார்கள்‌. 

கோவலன்‌ கொலையுண்ட செய்தி நகரெங்கும்‌ 
பரவிற்று. கண்ணகியும்‌ அச்‌ செய்தியைக்‌ கேட்டுக்‌ 
கதறிப்‌ புலம்பிக்கொண்டு : ஓடினாள்‌ ழ கோவலனைப்‌ 
'*பிணக்கோலத்தில்‌ கண்டு புலம்பினாள்‌ ; அரண்மனை 
வாயிலை அடைந்தாள்‌ ழ கோவலன்‌ வைத்திருந்த 
சிலம்பு தன்னுடையது என்பதை விளக்கிக்‌ 
காட்டினாள்‌. 


அ சசரக 


க்க சுதந்திர மணி வாசகம்‌ 


தான்‌ சிந்தியாது கூறிய கட்டளையால்‌ நேர்ந்த 
பழியை அரசன்‌ உணர்ந்தான்‌. “நீதி தவறியொருவ 
னைக்‌ கொன்ற யானும்‌ பிழைப்பதோ ?? என்று கூறி 
அரியணையிலிருந்து கீழே ; (விழுந்தான்‌. அக்கணமே 
அவனுடைய உயிர்‌ உடலைவிட்டு நீங்கிற்று. அரசன்‌ 
இறந்த வரலாற்றைக்‌ கேட்ட அரசியும்‌ இறந்தனள்‌. 
கண்ணகியின்‌ சினத்‌ தீயால்‌ மதுரைமாநகரமும்‌. 
எரியுண்டது. 

“பிறகு கண்ணகி சேரநாட்டை அடைந்தனள்‌. 
அங்கோர்‌ மலையின்மீது சென்று நின்று) கணவனையே 
சிந்தித்தவளாய்‌, பட்டினிநோன்பு இருந்து இறந்‌ 
தனள்‌. சேரமன்னன்‌ செங்குட்டுவன்‌ கண்ணகிக்கு 
ஒரு கோயிலைக்‌ கட்டினான்‌. பத்தினிக்‌ கடவுள்‌ 
என்று அவள்‌ வணங்கப்படுகிறாள்‌. 


நாடகம்‌ வணிகர்குலம்‌ பொற்கொல்லன்‌ 
காட்சி ்‌ தீயநெறி விட்டகன்றான்‌ 
காவியம்‌ 'செல்வப்பொருள்‌ ஏவலாளர்கள்‌ 
சிலம்பு விதிவசம்‌ நிறைவேற்றி 
தூயவன்‌ நா குழறி கொலையண்ட 
புலம்பினாள்‌ பிண க்கோலம்‌ அரியணை 
கட்டளை பழியை . அக்கணமே 
சினத்தீ எரியுண்டது பத்தினிக்‌ கடவுள்‌ 
கேள்விகள்‌ 


1. கண்ணகியும்‌ கோவலனும்‌ எந்த ஊரைக்‌ சேர்ந்த 
வர்கள்‌ ₹ 

2. அவர்கள்‌ ஏன்‌ மதுரைக்குச்‌ சென்றார்கள்‌ ₹ 

3. பொற்கொல்லன்‌ செய்த கொடுமை யாது? 

4. அரசன்‌ செய்த தவறு யாது? 

5. கண்ணகி எவ்வாறு வணங்கப்படுகிறாள்‌ ₹$ 


45 


16. பட்டு 


ந்ம்‌ தேசம்‌ உஷ்ண நாடு. இந்த நாட்டிற்கு 
ஏற்ற உடை பருத்தியாடையே யாகும்‌. சீமான்‌ 
களும்‌ ஏழைகளும்‌ பருத்தி ஆடைகளை உடுத்துகின்‌ 
றனர்‌. சிலர்‌ பருத்தி ஆடையில்‌ : பட்டுக்‌ கரை 
சேர்த்து உபயோகிக்கின்றனர்‌. புனித காரியங்களைச்‌ 
செய்யும்போது முழுப்‌ பட்டினால்‌ நெய்த ஆடை 
யையே பயன்;படுத்துகின்றனர்‌. 5 12 

ஆண்பாலரில்‌ பட்டாடைகளைகீ கட்டுபவர்‌ சிலரே 
யாயினும்‌, செல்வவான்களின்‌ பெண்மணிகள்‌ பட்டுப்‌ 
புடவைகளை அதிகமாக உபயோகிக்கின்றனர்‌. , நம்‌ 
நாட்டில்‌ பெண்களுக்காகத்தான்‌ பட்டு நெய்யப்படு 
கின்றது என்று கூறுவது மிகையாகாது. 


ஒரு வகைப்‌ புழு தனது படுக்கைக்காக நூற்கும்‌ 
நூலே பட்டு எனப்படும்‌. பட்டுப்‌ புழு முசுக்கட்டைச்‌ 
செடிகளில்‌ பெரும்பாலும்‌ வசிக்கும்‌. மூசுக்கட்டை 
இலைகளே அதற்கு உணவு. அவ்விலைகளைத்‌ தின்று. 
அது வளர்ச்சி அடையும்‌. சில நாட்களில்‌ அதன்‌ 
உடலிலிருந்து மெழுகு போன்ற ஒரு வகைப்‌ பசை 
வெளிப்படும்‌. அப்பசையைக்‌ கொண்டு தன்‌ வாயி 
னால்‌ நுண்ணிய இழைகளை இழைக்கும்‌. அவ்விழை 
யைக்கொண்டு அது தன்னைச்‌ சுற்றி ஒரு நேர்த்தி 
,யான கூட்டை அமைக்கும்‌. கூட்டை அமைத்து 
“முடிந்தபின்‌ அது அக்கூட்டினுள்ளேயே சில நாட்கள்‌ 
கிடக்கும்‌. அந்நாட்களில்‌ சிறிது சிறிதாகத்‌ தன்னு 
டைய உருவத்தில்‌ மாறுபடும்‌. கடைசியாகப்‌ பூச்சி 
யின்‌ உருவம்‌ பெற்று, கூட்டைக்‌ கிழித்துக்கொண்டு 


46 சுதந்திர மணி வாசகம்‌ 


வெளியே வரும்‌. அதுவே பட்டுப்‌ பூச்சி என்பது. 
பட்டுப்‌ பூச்சி பல முட்டைகளை இடும்‌. அம்முட்டை 
களிலிருந்து பட்டுப்‌ புழு வெளிவரும்‌. 


பட்டுப்‌ புழு பூச்சியாச மாறி வெளியே வருவதற்‌ 
குள்‌, மனிதர்கள்‌ அவற்றின்‌ கூடுகளை எடுத்து, அதிக 
சூடு இல்லாத வெந்நீரில்‌ போடுவார்கள்‌. கூட்டினுள்‌ 
உள்ள புழுக்கள்‌ இறந்து விடும்‌. அக்கூட்டை அறு 
படாமல்‌ பிரித்து நூலை எடுத்துக்‌ கொள்வார்கள்‌. இவ்‌ 
வாறு எடுக்கப்படும்‌ பட்டு நூலினால்‌ பல வர்ணங்களி 
௮ம்‌, பல ரகங்கஷிலும்‌ ஆடைகள்‌ நெய்யப்படு 
கின்றன. 


, பட்டாடைகள்‌ மென்மையும்‌, நேர்த்தியும்‌, பள 
பளப்பும்‌ உடையவை. அவை அதிக விலையும்‌ உடை 
யவை. . அசல்‌ பட்டைப்‌ போலவே இக்காலத்தில்‌ 
போலிப்‌ பட்டையும்‌ தயாரிக்கிறார்கள்‌. ' அவை நார்‌ 
வகைகளைக்‌ கொண்டு செய்யப்படுகின்றன. செயற்‌ 
கைப்‌ பட்டு விலை குறைவு உடையது. அசல்‌ பட்‌ 
டைப்போல்‌ போலிப்பட்டு சிறப்புடையது அல்ல. 


புழுக்களைக்‌ கொல்லாமலே பட்டெடுக்கும்‌ முறை 
யும்‌ இப்போது கையாளப்பட்டு வருகின்றது. இந்தி 
யாவில்‌ பண்டை நாட்களிலிருந்தே பட்டு இருப்ப 
தாகத்‌ தெரிகிறது. முதன்‌ முதலில்‌ அது சீனாவில்‌ 
உண்டாயிற்று என்றும்‌, அங்கிருந்தே பிற நாடு 
களுக்குப்‌ பரவிற்று என்றும்‌ சரித்திரக்காரர்கள்‌ கூறு. 
கிறார்கள்‌. எவ்வாறாயினும்‌ பட்டாடைகளை யாவரு. ./ 
விரும்புகிறார்கள்‌. நமது தேசத்தில்‌ அவை புனித 
முடையவைகளாகப்‌ பாராட்டப்படுகின்றன. 


47 


்‌ அத தை பம 


அல்ப 





17. அன்னை அடைந்த வீர இன்பம்‌ 


நெப்போலியன்‌ என்னும்‌ மாபெரும்‌ வீரஷ்‌: 
: பிள்ளைகளின்‌ பிற்காலத்‌ தீயவாழ்கீகைக்கோ, நல்‌ 
வாழ்க்கைக்கோ காரணமாக விளங்குபவர்‌ தாய்மார்‌ 
கள்தான்‌ ?? என்று அடிக்கடி கூறுவது உண்டு. பெற்ற 
தாய்‌ தன்‌ பிள்ளைகள்‌ எத்தகைய தொழில்களுக்கு 
உரியவர்கள்‌ என்று அவர்கள்‌ செயல்‌ முலமாக 
அறிந்து சிறு வயது முதற்கொண்டே அச்செயல்‌ 
களுக்குத்‌ தகுந்த மாதிரி ப;பிற்சியளித்து வந்தால்‌ பிற்‌ 
. காலத்தில்‌ பிள்ளைகள்‌ சிறந்து விளங்குவார்கள்‌. 


நம்தமிழ்‌ நாட்டில்‌ வீரஅன்னையர்‌ பலரிருந்தனர்‌. 
அவர்கள்‌ தம்‌ பிள்ளைகளின்‌ நடத்தைக்‌ 'கேற்பப்‌: 
பயிற்சி கொடுத்து வந்தார்கள்‌ என்பதைத்‌ தமிழ்‌ 


48 சுதந்திர மணி வாசகம்‌ 


நூல்களில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. அப்பேர்ப்பட்ட ஒரு 
மாது சிரோமணியின்‌ செயலை இங்குப்‌ பார்ப்‌ 
போம்‌. 


தமிழ்‌ மறவர்‌ குடியில்‌ வீர நங்கையொருத்தி 
ஆண்மையும்‌ அஞ்சா நெஞ்சமும்‌ புடைத்த போர்‌ 
வீரனாகிய கணவனுடன்‌ இல்லறம்‌ நடத்தி வந்தாள்‌. 
அவள்‌ பிள்ளைப்பேறு இல்லாதிருந்தாள்‌. அவளும்‌ 
கிழவிப்‌ பருவம்‌ அடைந்தாள்‌. தலை மயிர்‌ நாணற்‌ 
பூவைப்போல வெளுத்திருந்தது. உடலும்‌ தளர்ச்சி 
யுற்றது. தனக்குப்‌ பிள்ளையில்லையே யென்று பெருங்‌ 
கவலை கொண்டிருந்தாள்‌. கணவனும்‌ அவள்‌ படுூங்‌ 
கவலையில்‌ பெரும்‌ பங்கு கொண்டான்‌. இருவரும்‌ 
கவலையுற்று மெலிவுற்றனர்‌. 


வெகுநாள்‌ கழித்து அவள்‌ வீரக்குமரன்‌ ஒரு 
வனைப்‌ பெற்றெடுத்தாள்‌. இருவரும்‌ இசைந்து அப்‌ 
பையனுக்கு வெற்றி வேலன்‌ என்று பெயரிட்டனர்‌. 


இருவரும்‌ அப்பிள்ளையை நாளொருமேனியும்‌ 
பொழுதொரு வண்ணமுமாகப்‌ போற்றி வளர்த்து 
வந்தனர்‌. அவனும்‌ இளம்‌ வயது முதற்கொண்டே 
தன்‌ நண்பர்களுடன்‌ அரண்கட்டுதல்‌, அழித்தல்‌ முத 
லிய வீர விளையாட்டுகளையே விளையாடி வந்தான்‌. 
இவைகளைக்‌ கண்ட பெற்றோர்‌ அவனுக்கு வில்‌, வாள்‌, 
வேல்‌ முதலியவற்றில்‌ பயிற்சியளித்து வந்தனர்‌. 
பையன்‌ இருபதாண்டு வயதுடைய கட்டழகனாயிருக்‌ 
தான்‌. பெற்றோரிருவரும்‌ மிகுந்த கிழ நிலையில்‌ இரு 
தனர்‌. தந்‌ைத ஒரு நாள்‌ இறந்தார்‌ ; தாயைக்‌ காப்‌ 
பாற்ற வெற்றிவேலனைத்‌ தவிர வேறு ஒருவரும்‌ 
இல்லை. 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 49 


இந்தசீ சமயத்தில்‌ நாட்டில்‌ பெரும்போர்‌ மூண்‌ 
டது. பையனுக்குத்‌ தோளிரண்டும்‌ துடித்தன. வீரம்‌ 
செறித்த நெஞ்சு விம்மிதமுற்றது. கைகளும்‌ கால்‌ 
களும்‌ நல்லுரம்‌ ஏற்பட்டு விறைப்புடனிருந்தன. 
கண்கள்‌ சிவந்தன. 


போர்க்கோலம்‌ பூண்டான்‌ வெற்றிவேலன்‌. 
போருக்குச்‌ செல்லத்‌ தாயிடத்து விடைகேட்க வரு 
கின்றான்‌ என்ற குறிப்பை முதுபருவத்தாய்‌ அறிந்‌ 
தாள்‌. தவக்கமின்றிப்‌ போய்வா என்று விடை 
கொடுத்தாள்‌. 


வெற்றிவேலன்‌ வீரத்துடன்‌ போர்‌ செய்தான்‌. 
கடைசியில்‌ எதிரியின்‌ அம்பு அவன்‌ மார்பில்‌ தைத்‌ 
தது. பல பகைவர்களைக்‌ கொன்ற வெற்றிவேலன்‌ 
இறுதியில்‌ ஒரு பகைவனால்‌ கொல்லப்பட்டான்‌. 


தன்மகன்‌ இறந்த செய்தியைத்‌ தாய்‌ சேட்டுத்‌ 
தளர்ந்த பருவத்தில்‌ தள்ளாடித்‌ தள்ளாடித்‌ தடி 
யொன்று ஊன்றிக்கொண்டு போர்க்களம்‌ சென்று 
தன்‌ மகன்‌ யானைக்கொம்பால்‌, மார்பில்‌ விழுப்புண்‌ 
பட்டு இறந்து கிடப்பதைக்‌ கண்டு தன்னறியா 
மகிழ்ச்சியில்‌ மூழ்கிக்‌ கிடந்தாள்‌. என்னே ! இவளு 
டைய வீரம்‌. இவள்‌ அன்றோ வீர அன்னை ! 


மாபெரும்‌ வீரன்‌ மெலிவுற்றனர்‌ 
வீர அன்னையர்‌ வெற்றிவேலன்‌ 
மாதுசிரோமணி கட்டழகன்‌ 
ஆண்மையும்‌ புறநானூறு 


'நாணற் பூ தாய்மார்கள்‌ 


50 சுதந்திர மணி வாசகம்‌ 


கேள்விகள்‌ 

1. நெப்போலியன்‌ அடிக்கடி என்ன சொல்வது 
வழக்கம்‌ ₹ 

2... வீர அன்னைக்கு எப்படிப்‌ பிள்ளைப்பேறு உண்டா 
யிற்று ₹ 

3. அப்பிள்ளையை எவ்வாறு வளர்த்து வந்தனர்‌ $ 

4. போர்‌ என்று கேட்டதும்‌ வீரமகனுக்கு ஏற்பட்ட 
மெய்க்குறிகள்‌ யாவை ? 

5. அவன்‌ எப்படி இறந்தான்‌ ₹ 


6. தரய்‌ போர்க்களம்‌ சென்று எம்மாதிரி மனோநிலை 
அடைந்தாள்‌ ₹ 


7. இக்கதை எதைக்‌ காட்டுகிறது ₹$ 


18. பாடம்‌ ஏறுவது எப்படி ? 


மங்களம்‌ : கமலா, ஏன்‌ உற்சாகமில்லாமல்‌ 
இருக்கின்றாய்‌ ? பன்ளிக்கூடத்திற்குப்‌ போகும்போது 
களிப்புடன்‌ செல்ல வேண்டாமா? 


கமலா : பள்ளிக்கூடத்திற்குத்‌ தினமும்‌ தப்‌ 
பாமல்‌ போகிறேன்‌. ஆனால்‌ பயன்‌ ஒன்றுமில்லை. 
அதனால்தான்‌ சோர்வு அடைகின்றேன்‌. 

மங்களம்‌ : பள்ளிக்கூடத்திற்குசீ சென்றும்‌. 
பயன்‌ இல்லை என்கின்றாயே ! நீ சொல்வது விந்தை 
யாய்‌ இருக்கின்றது. பள்ளிக்கூடத்தில்‌ பாடங்கள்‌ 
எவ்வளவு செவ்வையாகக்‌ கற்பிக்கப்படுகின்றன ! 

கமலா : ஆசிரியர்கள்‌ பாடங்களை விளக்க 
மாகவும்‌, தெளிவாகவும்‌ சொல்கிறார்கள்‌. பிறர்மீது 
நான்‌ குற்றம்‌ கூறவில்லை. எனக்குத்தான்‌ பாடம்‌ 


லந்தாம்‌: புத்தகம்‌ 51. 


ஏறவில்லை. பாடம்‌ ஏறுவது எவ்வாறு என்றும்‌ எனக்‌ 
குத்‌ தெரியவில்லை. 








மங்களம்‌ : படித்தால்‌ பாடம்‌ ஏறாதா £ எனக்‌ 
கெல்லாம்‌ பாடம்‌ ஏறவில்லையா ?₹ 

கமலா : உனக்கு வீட்டிலும்‌ யாராவது சொல்‌ 
லிக்‌ கொடுப்பார்கள்‌. 

மங்களம்‌ : வீட்டில்‌ எனக்கு ஒருவரும்‌ சொல்‌. 
லிக்‌. கொடுக்கிறதில்லை. பள்ளிக்கூடத்தில்‌ மட்டுந்‌. 
தான்‌ பாடம்‌ கேட்கிறேன்‌. 

கமலா : எல்லோரும்‌ சேர்ந்தாற்போல்‌ பாடம்‌. 
- கேட்கிறோம்‌. எனக்கு மட்டும்‌ பாடம்‌ ஏறவில்லை. 
நீயும்‌ நன்றாகப்‌ படிக்கின்றாய்‌. மற்றப்‌ பிள்ளைகளும்‌. 
நன்றாக ஒப்பிக்கின்றார்கள்‌. பாடம்‌ ஏறும்‌ தந்திரம்‌. 
எனக்குத்‌ தெரியவில்லை. நீ அதை எனக்குத்‌ தெரிவிப்‌ 
பாயா ₹ ்‌ 


52 சுதந்திர மணி வாசகம்‌ 


மங்களம்‌ : தந்திரம்‌ ஒன்றுமில்லை. முறை 
யாகக்‌ கேட்டால்‌ பாடங்கள்‌ மனத்தில்‌ ஏறும்‌. 

கமலா : அம்முறையைத்தான்‌ நான்‌ 'கேட்‌ 
கின்றேன்‌. ்‌ 

மங்களம்‌ : பாடம்‌ கேட்கும்‌ முறையாவன ;-- 
நல்ல தாகமுடைய ஒருவர்‌ இனிய பானத்தை எவ்‌ 
விருப்பத்துடன்‌ பருகுவாரோ, அவ்வாறு பாடங்களை 
விரும்பிக்‌ கேட்கவேண்டும்‌. சில பிள்ளைகள்‌ பாடம்‌ 
கேட்கும்போது காலாட்டிக்கொண்டே இருப்பார்கள்‌ ; 
கையில்‌ ஏதேனும்‌ வைத்துக்கொண்டு சிறு குறும்பு 
செய்துகொண்டு இருப்பார்கள்‌. தங்கள்‌ சிந்தையை 
வேறு எங்கேயாவது வைத்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌ ; 
ஆசிரியர்‌ பாடம்‌ சொல்லும்போது கண்‌ பார்வையை 
வேறு எங்கேயாவது செலுத்திக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 
பாடம்‌ ஏறாமல்‌ போவதற்கு இவைகளே காரணங்கள்‌. 

பாடம்‌ கேட்கும்போது கை, கால்‌ முதலிய 
அறுபிபுக்களுக்கு வேலை கொடுக்கக்‌ கூடாது. அதனால்‌ 
தான்‌ கைகளைக்‌ கட்டிக்கொண்டு நேராக உட்காரும்‌ 
வழக்கம்‌ பண்டை நாளில்‌ இருந்து வந்தது. பிள்ளை 
களுடைய கண்‌ பார்வை ஆசிரியர்மீது இருக்க 
வேண்டும்‌. கவனமெல்லாம்‌ பாடத்திலேயே இருக்க 
வேண்டும்‌. காதுகள்‌ சிறு வாயில்கள்‌ ; நெஞ்சு ஒரு 
களஞ்சியம்‌. 

செவிகளாகிய வாயில்களின்‌ வழியாகப்‌ பாடங்‌ 
களை உள்ளமாகிய களஞ்சியத்தில்‌ புகுத்தி மறக்க 
விடாமல்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌. . 

வகுப்பில்‌ நன்றாகக்‌ கவனித்தால்‌ பாடம்‌ எளிதில்‌ 
ஏறும்‌. வகுப்பில்‌ கவனிக்காமல்‌ இருந்துவிட்டு 


ரு 
ணெ 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 
வீட்டிலே எவ்வளவு படித்தாலும்‌ பாடங்கள்‌ விளங்க 
மாட்டா. வகுப்பில்‌ கேட்டவைகளை வீட்டிற்குச்‌ 
சென்று சிந்திக்க வேண்டும்‌. அவற்றில்‌ சந்தேகங்கள்‌ 
இருந்தால்‌, மறுநாள்‌ வகுப்பிற்குச்‌ சென்றதும்‌ ஆசி 
ரியரைக்‌ கேட்டு விளக்கம்‌ பெறவேண்டும்‌. இவ்வாறு 
செய்தால்‌ பாடம்‌ ஏறாமல்‌ போகுமா ₹ 


கமலா : இப்போது நான்‌ தெளிவுற்றேன்‌. நீ 
அடிக்கடி ஆசிரியரிடம்‌ பல சந்தேகங்கள்‌ கேட்பாய்‌. 
அறியாமல்‌ நான்‌ உன்னைக்கூடக்‌ கோபிப்பது 
உண்டு. இப்போதுதான்‌ பாடம்‌ ஏறும்‌ வகை 
எனக்கும்‌ விளங்குகிறது. இனி நான்‌ நீ கூறிய 
படியே செய்வேன்‌. * பாடம்‌ ஏறவில்லை? யென்று 
பாடத்தின்மேல்‌ நான்‌ குற்றம்‌ சாற்றமாட்டேன்‌. 
பாடத்தை மனத்தில்‌ புகுத்தி இருத்திக்‌ கொள்வது 
பிள்ளைகளுடைய கடமை. 


விந்தை செவ்வையாக கற்பிக்கப்ப்டுகில்றன 
தந்திரம்‌ முறையாக ஒப்பிக்கின்றார்கள்‌ 
பானம்‌ பருகுவார்‌ சிறுகுறும்பு 
சிந்தை காரணம்‌ களஞ்சியம்‌ 
செவி உள்ளம்‌ புகுத்தி 
இருத்திக்கொள்வது விளக்கம்‌ " சாற்றமாட்டேன்‌ 

ன கேள்விகள்‌ 


1. பாடம்‌ ஏறாமல்‌ போவதற்குக்‌ காரணங்கள்‌ 
யாவை ₹ 
ழ்‌ 2. பாடம்‌ கேட்கும்‌ முறைகள்‌ யாவை ₹ 
1 3, முன்காலத்தில்‌ பாடம்‌ கேட்பவர்கள்‌ எப்படி 
உட்காருவது வழக்கம்‌ £ ஏன்‌ $ 


54 


19. மாணாக்கர்‌ 


கல்வி கற்கும்‌ சிறுவர்களுக்கு மாணாக்கர்‌ என்று 
பெயர்‌. மாணாக்கர்கள்‌ தக்க ஆசிரியரை அடுத்துக்‌ 
கல்வி கற்கின்றார்கள்‌. கல்வி கற்கும்‌ முறையால்‌, 
மாணாக்கர்களை மூன்று பிரிவினர்களாகப்‌ பெரியோர்‌ 
கள்‌ கூறுவார்‌. அவர்கள்‌ (0) தலைமாணாக்கர்‌, 
(2 இடை மாளுக்கர்‌, (3) கடை மாணாக்கர்‌ எனப்‌ 
படுவர்‌. அவர்கள்‌ ஒவ்வொருவரின்‌ இண்மைகளைப்‌ 
பற்றியும்‌ இங்கு அறிவோம்‌. 

தலைமாணாக்கர்‌ தன்மை :--தலைமாணாக்கர்‌ 
ஆவின்‌ இயல்புக்கு ஒப்பாவார்கள்‌. ஆ எஷ்ரறால்‌ பசு. 
பசுவானது நல்ல புற்கள்‌ உள்ள இடத்தை நாடிச்‌ 
செல்லும்‌; அங்கு அது வயிருர நின்று மேயும்‌; 





பிறகு ஓரிடத்தில்‌ படுத்துக்கொண்டு அசைபோடும்‌ ; 
விழுங்கிய உணவைத்‌ திரும்பவும்‌ வாய்க்குக்‌ கொண்டு 
வரும்‌ ; அதை நன்கு ரபர்‌ நுரையாக்கி மீண்டும்‌ 
விழுங்கும்‌. 


அதுபோலவே தலைமாணாக்கர்‌ நல்ல்‌ பள்ளிட்‌. 
விரும்பிச்‌ சேர்வார்கள்‌. ஒரே பள்ளிக்கூடத்தில்‌ 
நிலைத்துப்‌ பல வகுப்புக்களையும்‌ படித்து முடிப்‌ 
பார்கள்‌. வகுப்பில்‌ “கேட்ட பாடங்களைப்‌ பற்றி 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 55 
அன்றாடம்‌ வீட்டில்‌ சிந்திப்பார்கள்‌ ழ கற்றவைகளை 
ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்வார்கள்‌. 

இடைமாணாக்கர்‌ கிளியின்‌ தன்மைக்கு ஒப்‌ 
பாவர்‌. சொன்னதைக்‌ 
சொல்லும்‌ கிளிப்‌ பிள்‌. ' 
சொன்னதைத்‌ தவிர வேறு 
மொழி பேசுவதற்கு அதற்‌ 
குத்‌ தெரியாது. 
அதுபோலவே ஆசிரியர்‌ 
கூறிய அளவோடு நிற்பவர்‌ 
கள்‌ இடமாணாக்கர்கள்‌. 
தம்முடைய முயற்சியால்‌ 
கற்றதைப்‌ பெபருக்கிக்‌ 
கொள்ளும்‌ தன்மை அவர்‌ 
கள்பால்‌ இராது. ஒரு மாதிரிக்‌ கணக்கை ஆசிரியர்‌ 
கற்பித்தால்‌, அதைப்போன்ற வேறு பல, கணக்கு 
களைத்‌ தாமாகசீ செய்யும்‌ திறமை அவர்களிடம்‌ 
தோன்றாது. 
கடைமாணாக்கர்‌ இல்லிக்‌ - 
குடம்‌, ஆடு, எருமை 
ஆகியவற்றின்‌ தன்மை 
களுக்கு ஒப்பாவார்கள்‌. இல்‌ 





குடம்‌. அதில்‌ ஊற்றும்‌ நீர்‌ 
9 துவாரத்தின்‌ வழியே ஒழுகி 
விடும்‌. அதுபோன்று கேட்டபாடங்களைசிீ சிந்தையில்‌ 
வைத்துக்கொள்ளாமல்‌ விட்டுவ்டுபவர்கள்‌ கடை 
மாணாக்கர்கள்‌. 





56 சுதந்திர மணி வாசகம்‌ 


ஆடு ஓரிடத்தில்‌ நிலைத்து நின்று மேயாது; 
செடிக்கொரு தழையாக மேய்ந்துகொண்டே இருக்கும்‌; 
ஆனால்‌ வயிறு நிரம்பிற்று என்பது இராது, ஒரு 
பள்ளியில்‌ அல்லது ஓர்‌ ஆசிரியரிடத்தில்‌ நிலைத்துப்‌ 
படிக்காதவர்கள்‌ கடைமாணாக்கர்கள்‌. நீண்டநாள்‌ 
படித்தாலும்‌ அவர்கள்‌ அறிவு நிரம்பப்‌“பெறார்கள்‌. 


எருமை குளிப்பதற்காக நீர்த்துறையில்‌ இறங்‌ 
்‌ கினால்‌, நல்ல நீரையும்‌ 
கலக்கிச்‌ சேரறாக்கிவிடும்‌. 
அத்தன்மையைப்‌ போல்‌ 
அடூத்த பிள்ளைகளையும்‌ 
கெடுக்கும்‌ இயல்பு 
உடையவர்கள்‌ கடை 

_ மாணாக்கர்கள்‌. 





பிள்ளகளே, நீங்கள்‌ இம்‌ மூவகையினருள்‌ ' 
.எவ்வ்கையினராக இருக்க விரும்புவீர்கள்‌? தலை 
மாணாக்கர்களாகவே இருக்க விரும்புவீர்கள்‌ அல்லவா? 


நல்ல மாணாக்கர்களிடம்‌ அமையப்பெற வேண்டிய 
வேறு பண்புகளும்‌ சில உள. அவைகளாவன :-- 
(1 படித்த பாடங்களை மறக்காமல்‌ ஞாபகத்தில்‌ வைத்‌ 
துக்‌ கொள்வது ; (2) பாடங்களில்‌ ஏற்படும்‌ 8யங்களை 
ஆசிரியர்பால்‌ தெரிவித்து, அவற்றைத்‌ தீர்த்துக்‌ 
கொள்வது; (3) நல்ல மாணாக்கர்கள்‌ ஒருவரை 
யொருவர்‌ பாடத்தில்‌ கேள்வி கேட்பது, ஒருவர்க்‌! 
கொருவர்‌ விடை கூறுவது ; (4) ஒரு முறை படித்த 
வைகளைப்‌ பன்முறையும்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ படித்துத்‌ 
தெளிவது என்பன. 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 67 


நீங்கள்‌ மேற்கூறிய பண்புகளைப்‌ பெற்று ஒழுகி, 
கல்வியில்‌ நல்ல தேர்ச்சி பெற்று அறிவுடைய மக்க. 
ளாக விளங்குவீர்களாக. 


மாணாக்கர்‌ தலை தன்மை 

ஆசிரியர்‌ , இடை இயல்பு 

அடுத்து கடை * பண்பு 

சிந்திப்பார்கள்‌ மாதிரி ஒப்பு 

இல்லிக்குடம்‌ திறமை நிலைத்து 

சேருக்கி -: அமையப்பெற பன்முறை: 
கேள்விகள்‌ 


1. மாணாக்கர்களுள்‌ மூவகையினர்‌ யாவர்‌ ₹ 

2. தலைமாணாக்கர்களின்‌ இயல்புகள்‌ யாவை ₹ 

3. எருமை, ஆடு, கிளி இவற்றின்‌ தன்மைகளைத்‌. 
தனித்தனியே விளக்கு. 

4. நல்ல மாணாக்கரிடம்‌ அமையப்‌ பெறவேண்டிய. 
பண்புகள்‌ யாவை ₹ ச 

த. இல்லிக்குடத்திற்கு ஓப்பாவார்‌ யார்‌ * எவ்வாறு* 


56 


20. பஞ்சதந்திரம்‌ 


1. காகம்‌ பாம்பைக்‌ கொன்றது; 


பகைவனோர்‌ பலவான்‌ ஆயின்‌ 
'பார்த்தவர்க்‌ கஞ்சா தந்த்ப்‌ 
பகைவனிற்‌ பலவா னாலே 
பகையினை வெல்லல்‌ வேண்டும்‌ 
மிகையுறு முட்டை யெல்லாம்‌. 
விழுங்கிய பாம்பைக்‌ காகம்‌ 
நகையினைப்‌ பொந்தி லிட்டு 
நலமுறக்‌ கொன்ற தன்றே? 


முயல்‌ சிங்கத்தைக்‌ கொன்றது 


வலியதோர்‌ பகையா னாலும்‌ 
மருவுநற்‌ சூழ்சீசி வல்லோர்‌ 
நலிய அப்‌ பகையை வென்று 
நலத்தினை அடைந்து வாழ்வார்‌ 
வலியதோர்‌ சிங்கந்‌ தன்னை 
வனமுயல்‌ சூழ்சீசி யாலே 
இலைமலி பாழ்ங்‌ கிணற்றுக்‌ 
கிரையெனச்‌ செய்த தன்றே. 


21. கடிதங்கள்‌ 


நண்பனுக்கு எழுதும்‌ கடிதம்‌ 
53, கள்ளத்‌ தெரு, 
திருசீசிராப்பள்ளி, 
அன்பார்ந்த தோழனே, 79--10--50. 
நலம்‌. நலமறியப்பேரவா. உன்னுடைய கடிதம்‌ 
வரப்பெற்றேன்‌. செய்திகள்‌ யாவும்‌ அறிந்தேன்‌. 
உன்‌ தகப்பனார்‌ உயர்ந்த வேலைக்கு மாற்றப்‌ பெற்றார்‌ 
என்ற செய்தி: கேட்க என்‌ மனம்‌ மிக மகிழ்ச்சி 
அடைகிறது. 
உன்‌ வீட்டார்‌ நலத்தையும்‌, அங்குள்ள நம்‌ 
நட்பினர்‌ நலத்தையும்‌ தெரிவிக்குமாறு வேண்டு 
கிறேன்‌. இங்கே என்‌ தமையனார்‌ சென்னையிலிருந்து 
வந்திருக்கின்றார்‌. 
நிற்க, இனி வரப்போகும்‌ கிறிஸ்துமஸ்‌ 
பண்டிகை விடுமுறையின்போது நான்‌ மதுரைக்குச்‌ 
சென்று அங்குள்ள திருமலை நாயக்கர்‌ மஹால்‌, 
மீனாட்சியம்மன்‌ கோவில்‌ முதலியவற்றைக்‌ கண்டு 
களிக்க விரும்புகின்றேன்‌. நீ என்னுடன்‌ அப்‌ 
பொழுது வரமுடியுமா ₹ வரவிரும்பின்‌, ஒரு வாரத்‌ 
திற்கு முன்‌ கடிதம்‌ விடுக்க. பிற பின்‌ தெரிவிப்பேன்‌. 
இங்ஙனம்‌, 
உன்‌ உண்மையுள்ள நண்பன்‌, 
முகவரி :-- :  பாலசுந்தரன்‌ 
்‌. ம. தங்கவேலன்‌, 
12, லயன்‌ கடைத்‌ தெரு, 
காத்ரெல்‌ போஸ்டு, 
தஞ்சை மாவட்டம்‌. 


ஆசரரூ ஃ்‌ 


60 சுதந்திர மணி வாசகம்‌ 


புத்தகக்‌ கடைக்கு எழமுதுங்‌ கடிதம்‌ 


திருச்செந்துறை, 
2910-50. 


அன்புடையீர்‌, ட 
தாங்கள்‌ சங்க நூல்களைக்‌ குறைந்த விலையில்‌ 
பதிப்பித்து விற்பதாகப்‌ பத்திரிகை வாயிலாக அறிந்‌ 
தேன்‌. அத்துடன்‌ சிறுவர்க்‌ குகந்த நீதிதூற்‌ 
கொத்து திருந்திய முறையில்‌ அச்சிடப்‌ பெற்றிருப்ப 
தாகவும்‌ அறியலுற்றேன்‌. ஆகையினால்‌, இந்நிருபங்‌ 
கண்டவுடன்‌ பரிமேலழகர்‌ உரையுடன்‌ கூடிய திருகீ 
குறள்‌ ஒன்றும்‌, வேங்கடசாமி நாட்டார்‌ அவர்கள்‌ 
உரையுடன்‌ கூடிய நீதிநூற்‌ கொத்து ஒன்றும்‌ ஆக 
இரண்டையும்‌ வி. பி. பி. மூலமாக அனுப்புமாறு 
கோருகின்றேன்‌. 
இங்ஙனம்‌, 
தங்கள்‌ நம்பிக்கையுள்ள, 
௮. இராஜு 
முகவரி :-- 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
6, பழவக்காரத்‌ தெரு, 
சென்னை. 


61 
22. பத்திரிகையும்‌ செய்தியும்‌ 


பிள்ளைகளே, நீங்கள்‌ பலவிதப்‌ பத்திரிகைகளைப்‌ 
பற்றி அறிவீர்கள்‌. பிள்ளைகள்‌ படிக்கக்கூடிய பத்‌ 
திரிகைகள்‌ பல ; பெரியவர்கள்‌ படிக்கக்‌ கூடிய பத்‌ 
்‌ திரிகைகள்‌ பல. தினசரி வெளிவருவன, வாரந்‌ 
தோறும்‌ வெளிவருவன;, மாதந்தோறும்‌ வெளிவரு 
வன என்று அவை பல வகைப்படும்‌. 


பத்திரிகைகளைப்‌ படிப்பது ஒரு நல்ல பழக்கம்‌. 
பல நாடுகளிலும்‌ ஆங்காங்கு நிகழும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
அப்போதைக்கப்போது பத்திரிகைகளில்‌ வெளி 
யாகின்றன. இருந்த இடத்தில்‌ இருந்தவாறே ஒவ்‌ 
வொருவரும்‌ உலகசீ செய்திகளை அறியலாம்‌. 
ஓரிடத்தில்‌ வெள்ளப்‌ பெருக்கு, பஞ்சம்‌, நோய்‌, 
பூகம்பம்‌ முதலியவைகளால்‌ துன்பம்‌ ஏற்பட்டால்‌ அசீ 
செய்தி உடனே எல்லா நாடுகளிலும்‌ பரவி விடுகி றது. 
பிற நாட்டார்கள்‌ உடனே துன்பப்பட்டவர்களுக்கு 
உதவுகிறார்கள்‌. 

செய்திகள்‌ மட்டுமேயன்றி, அறிவைப்‌ பெருக்‌ 
கும்‌ கட்டுரைகளைப்‌ பலர்‌ பத்திரிகைகளில்‌ வெளியிடு 
கிறார்கள்‌. ஆராய்ச்சிப்‌ புதுமைகளும்‌ பத்திரிகை 
களில்‌ வெளிவருகின்றன. 


அறிஞர்களிடம்‌ நேரில்‌ கேட்பது போல்‌ பல 
அரிய பொருள்களைப்‌ பத்திரிகைகளால்‌ அறிகிறோம்‌. 
1பாமரராய்‌ இருப்பவர்களும்‌, தினமும்‌ பத்திரிகை 
களைப்‌ படித்து வந்தால்‌ நல்ல அறிஞர்கள்‌ ஆவார்‌ 
கள்‌. நல்ல பத்திரிகைகளை நீங்கள்‌ நாடோறும்‌ 
படிப்பீர்களாக. 


62 சுதந்திர மணி வாசகம்‌ 
பத்திரிகைச்‌ செய்தி 


தினத்தூது (1--11--49) விரோதி வருஷம்‌ &ப்பசி 
மாதம்‌ 16-ந்‌ தேதி செவ்வாய்க்கிழமை _- 

திருச்சி, அக்‌. 31. இன்று காலை திருச்சி 
செயிண்ட்‌ ஜோசப்‌ காலேஜில்‌ வரறுஷாந்தர விளை 
யாட்டுப்‌ போட்டி நடைபெற்றது. கல்வி மந்திரி 
மாதவமேனன்‌ விழாவுக்குத்‌ தலைமை வகித்தார்‌. 
திருமதி குட்டியம்மாளு அம்மாள்‌ வெற்றி பெற்றவர்‌ 
களுக்குப்‌ பரிசு வழங்கினார்‌. போட்டிகளில்‌ வெற்றி 
பெற்றது போல வாழ்க்கையிலும்‌ வெற்றிபெற முயல 
வேண்டுமென்று மாதவமேனேன்‌ மாணவர்களுக்குப்‌ 


புத்திமதி கூறினார்‌. 


23. இரட்டைப்புலவர்‌ 


சற்றேறக்குறைய &ீந்நூறு ஆண்டுகட்கு முன்‌ 
சோழவள நாட்டில்‌ ஆமிலந்துறை என்னும்‌ ஊரில்‌ 
செங்குந்தர்‌ மரபிலே இப்புலவர்கள்‌ தோன்றினர்‌. 
இவர்களுக்கு இளமையில்‌ ஏற்பட்ட பெயர்கள்‌ முது 
சூரியர்‌, இளஞ்சூரியர்‌ என்பன. “ 

இவர்களுள்‌ ஒருவருக்குக்‌ கண்கள்‌ தெரியா); 
மற்றொருவருக்குக்‌ கால்கள்‌ கிடையா. முடவரைக்‌ 
குருடர்‌ எங்குச்‌ சென்றாலும்‌ சுமந்து செல்வது 
வழக்கம்‌. இருவரும்‌ இணைபிரியா நட்பினராயினர்‌. 
இவர்கள்‌ அத்தை மகனும்‌ மாமன்‌ மகனுமாவர்‌. 

கல்வி கற்கும்‌ காலத்தில்கூட, முடவர்‌ உரக்க 
வாசிக்கும்‌ பொழுது குருடர்‌ அவ்வெழுத்துக்கள்‌, 
பொருள்‌, கருத்து முதலானவற்றை. உளத்தில்‌ பதிய 


லந்தாம்‌ புத்தகம்‌ 63 


வைத்துக்‌ கொள்வது பழக்கமாயிருந்தது. இவ்வாறே 
இருவரும்‌ புலமை பெற்றுக்‌ கவிபாடும்‌ திறமையும்‌ 
பெற்றனர்‌. இவர்களின்‌ இளங்காலப்‌ பெயராகிய 
முதுசூரியர்‌, இளஞ்சூரியர்‌ என்னும்‌ பெயர்‌ காலப்‌ 
; போக்கில்‌ மாறுபட்டு இரட்டைப்புலவர்கள்‌ என்னும்‌ 
பெயர்‌ வழங்கலரயிற்று. 





இவர்கள்‌ கவிபாடுதலின்‌ மிகத்‌ திறமை வாய்ந்த 
-வர்களாய்‌ விளங்கினர்‌. முற்பாதிப்பாட்டை முடவப்‌ 
புலவர்‌ பாடினால்‌, அப்பாட்டின்‌ பொருளை நன்கு 
ஆராய்ந்து அறிந்து பிற்பாதிப்‌ பாட்டை குருட்டுப்‌ 
புலவர்‌ பாடி” முடிப்பார்‌. இது இவர்களுக்குள்‌ ஏற்‌ 
பட்ட நேரிய முறையாகும்‌. 


64 சுதந்திர மணி வாசகம்‌ 


ஒருகால்‌, இவர்கள்‌ தில்லை சென்று ஆங்குள்ள 

சிவபெருமானை வழிபடச்‌ சென்றார்கள்‌. அப்‌ 
பொழுது அங்கே ஒரு செல்வன்‌ இறுமாப்புடன்‌ உட்‌ 
கார்ந்திருந்தான்‌. இருபெரும்‌ புலவர்களும்‌ கோயிலை 
வலம்‌ வந்த பின்னர்ச்‌ செல்வனிடம்‌ ஏதேனும்‌ 
பொருள்‌ பெறலாமென்ற நோக்கத்துடன்‌ அசீசெல்‌ 
வனைக்‌ குறித்துப்‌ புகழ்ப்பா ஒன்று பாடினர்‌. பாட்‌ 
டின்‌ நயமறியா அம்முழுமகன்‌ “: இவ்விடம்‌ விட்டு 
ஓடுங்கள்‌ ?? என்றான்‌. புலவரிருவரும்‌ வெட்கித்‌ தலை 
குனிந்து :* இக்கீழ்‌ மகனிடமா! அரும்‌ பாவைப்‌ 
பாடினோம்‌ !?? என்று தங்களையே நொந்து கொண்டு 
அவ்விடம்‌ விட்டு அகன்றனர்‌. 

. அவ்விடத்தினின்று நீங்குங்காலத்தில்‌ ஒரு 
புலவர்‌, 

மூடர்‌ முன்னே பாடல்‌ மொழிந்தால்‌ அறிவரோ 

ஆடெழித்த தென்புலியூர்‌ அம்பலவர-- ஆடகப்பூம்‌ 
என்று அரைப்பாட்டைப்‌ பாடினார்‌. மற்றொருவர்‌, 

செந்திருவைப்‌ போலணங்கைச்‌ சிங்காரித்‌ தென்னபயன்‌ 

அந்தகனே நாயகன்‌ ஆனால்‌ !? 
என்று மறுபாதியையும்‌ பாடினார்‌. இப்பாடலைக்‌ 
கேட்ட செல்வன்‌ வெட்கிச்‌ சென்றான்‌. இவ்வாறு 
இவர்கள்‌ பல ஊர்களுக்குச்‌ சென்று தம்‌ நாவன்மை 
யைக்‌ காட்டிப்‌ பரிசில்‌ பெற்று வாழ்க்கை நடத்தி 
வந்தனர்‌. பல சந்தர்ப்பங்களில்‌ பல தனிப்பாடல்‌ 
கள்‌ பாடியுள்ளனர்‌. இவர்கள்‌ பாடல்கள்‌ யாவும்‌, 
சிறந்த பொருட்செறிவும்‌ இலக்கிய ல மிளிரப்‌ 
பெற்றவை. 


ஸந்தாம்‌ புத்தகம்‌ 5 


சற்றேறக்குறைய காலப்போக்கில்‌ 
செங்குந்தர்‌ மரபு முற்பாதி 
முதுசூரியர்‌ நேரியமுறை 
இளஞ்சூரியர்‌ முழு மகன்‌ 
இணைபிரியா _ நோக்கத்துடன்‌ 
மிளிரப்பெற்றவை பொருட்‌ செறிவு 
. நாவன்மை இலக்கிய நயம்‌ 
கேள்விகள்‌ 


1. இரட்டையரின்‌ இளமைப்‌ பெயர்கள்‌ யாவை ₹ 

2. இவர்கள்‌ உறவையும்‌, பிறந்த ஊரையும்‌, மரபை 
யும்‌ சொல்லுக. 

3. இவர்கள்‌ எவ்வாறு கல்வி கற்றனர்‌ ₹ 

3. செல்வன்‌ வெட்கித்‌ தலைகுனியக்‌ காரணம்‌ என்ன₹ 


24, மின்னலும்‌ இடியும்‌ 


6 மின்னுக்கெல்லாம்‌ பின்னுக்கு மழை?” என்‌ 
பது நம்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பழமொழி. மழைக்‌ காலங்‌ ' 
களில்‌ மேகங்கள்‌ இருண்டிருக்கும்‌. மின்னலும்‌ இடி 
யும்‌ அதிகமாகத்‌ தோன்றும்‌. சில வேளைகளில்‌ இடி 
யும்‌ மின்னலும்‌ தோன்றும்‌ பொழுது பயந்து வீட்டிற்‌ 
குள்‌ சென்று விடுகிறோம்‌. 


முற்காலத்தில்‌ இடியையும்‌ மின்னலையும்‌ பற்றிப்‌ 
பலவாறாகக்‌" கதை சொல்லி வந்தனர்‌. அக்கதைகள்‌ 
யாவும்‌ இந்த இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ பெரும்பாலும்‌ 
நம்பப்படுவதில்லை. சில முதியவர்கள்‌ இன்னும்‌, மின்‌ 
ற்‌ கொடி என்னும்‌ பெண்ணை இடி என்னும்‌ ௮௪ 


66 சுதந்திர மணி வாசகம்‌ 


ரன்‌ துரத்திச்‌ செல்கிறான்‌ என்றும்‌ மேகங்கள்‌ இந்தி 
ரன்‌, வருணன்‌ முதலிய தேவர்களின்‌ வாகனங்க 
ளென்றும்‌ எண்ணியிருக்கின்றனர்‌. மேகத்தை வாகன 
மாகக்கொண்ட இந்திரனுக்கு மகனான அருச்சுனன்‌ 
பெயரைச்‌ சொன்னால்‌ இடி நிலத்தில்‌ விழாதென இப்‌ 
பொழுதும்‌ நம்பூகின்றவர்‌ உளர்‌, ட 

மின்னல்‌, இடி முதலியவற்றைப்பற்றி ஆராய்ச்சி 
செய்தவர்‌ பெஞ்சமின்‌ பிராங்களின்‌ என்னும்‌ அமெ 
ரிக்க விஞ்ஞானி. மின்சாரப்‌ பொறி மின்னலை ஒத்‌ 
திருப்பதை அவர்‌ கண்டார்‌. மின்னல்‌ என்பது ஒரு. 
பெரிய மின்சாரப்‌ பொறியாக இருக்கலாம்‌ என்று 
கருதினார்‌. 

மின்சாரப்‌ பொறி நேராய்ப்‌ பாய்வதில்லை ; 
நெளிந்து செல்லும்‌ இயல்புடையது. மின்னல்‌ 
அத்தகைய குணத்தையே பெற்றிருக்கிறது. கூர்மை 
யான நுனியையுடைய பொருள்கள்‌ மின்சக்தியைத்‌ 
தம்மிடம்‌ ஈர்க்கின்றன. அது போல மின்னலும்‌ மலை, 
கேரபுரம்‌, புகைப்‌ போக்கி முதலியவற்றின்‌ உசீசியைத்‌ 
தகர்க்கின்றன. மின்சாரம்‌ போதுமான சக்தி 
உடையதாயிருந்தால்‌ உயிர்களைக்‌ கொல்லுகின்றது. 
மின்னலும்‌ உயிர்களைக்‌ கொல்லும்‌ தன்மையைப்‌ பெ ற்‌ 
றிருக்கிறது. மின்சாரப்‌ பொறியில்‌ சடசட வென்னும்‌. 
ஓசை உண்டாகிறது. அதுபோலவே மின்னலிலும்‌ 
அத்தன்மையான ஓசை உண்டாகிறது. 

மின்னலும்‌ இடியோசையும்‌ ஒரே இடத்தில்‌ உண்‌. 
டானாலும்‌, ஒலியின்‌ அலைகளைவிட ஒளி அலைக்‌ 
விரைந்து செல்லும்‌ இயல்புடையன. ஆகலின்‌ மின்‌ 
னொலி பின்னும்‌ மின்னொளி முன்னும்‌ நம்மைசீ 
சேர்கின்றன. 


லீந்தாம்‌ புத்தகம்‌ 67 


பெஞ்சமின்‌ மேகங்களில்‌ மின்‌ ஆற்றல்‌ நிறைந்‌ 
திருக்க வேண்டுமெனக்‌ கருதினார்‌. அதற்காக அவர்‌ 
ஒரு : சோதனை நடத்தினார்‌. அச்சோதனையால்‌, 
அவரது கருத்து வலிமை பெற்றது. ஆகவே மின்னல்‌ 
என்பது மேகங்களில்‌ நிரம்பி அடர்ந்து இருக்கும்‌ 
மின்சார சக்தியேயாகும்‌. 


இடி யென்பது மின்னலின்‌ ஒளி நிலத்தை 
நோக்கிப்‌ பாய்வதே ஆகும்‌. இந்த மின்சுடர்‌ எப்‌ 
பொருளின்மீது பாய்ந்தாலும்‌ அப்பொருள்‌ நாச 
மடையும்‌. இவ்வொளி கட்டடம்‌ முதலியவற்றை 
இடித்துத்‌ தள்ளுவதால்‌ இடியெனக்‌ காரணப்‌ பெயரிட்‌ 
டனர்‌ நம்‌ முன்னோர்‌. இப்படி விழுகின்ற இடி 
தனித்து நிற்கும்‌ பொருள்களையே நாடிச்‌ செல்லும்‌. 
ஆகையினால்தான்‌, தனித்த கோபுரம்‌, மரம்‌ முதலிய 
வற்றை நாடிச்‌ சென்று அழிக்கின்றது. அடர்ந்த 
காடுகளையும்‌ நெருங்கிய வீடுகளையும்‌ இடிஃதாகீகாது. 


சிலர்‌ கட்டடங்களில்‌ இடி விழாமல்‌ தடுப்பதற்‌ 
காகச்‌ (செம்பினாலாகிய கம்பி அல்லது பட்டையைகீ 
கட்டடத்தின்மேல்‌ நீட்டிக்‌ கொண்டிருக்கும்படி வைப்‌ 
பார்கள்‌. அதன்‌ மற்றொரு .முனை சுவரின்‌ வெளிப்‌ 
புறமாகப்‌ பூமியின்‌ கீழே புதைக்கப்பட்டிருக்கும்‌. இகீ 
்‌ கம்பியின்‌ மேல்பாக முனை மின்‌ ஆற்றலைக்‌ குறைக்‌ 
கும்‌. மின்னல்‌ பாய்ந்தாலும்‌ கம்பியின்‌ வழியாகப்‌ 
பூமிக்குள்‌ சென்றுவிடும்‌. கட்டடத்தைச்‌ சேதப்படுத்‌ 
* நாது. இதற்கு இடிதாங்கி என்று பெயர்‌. 
இயற்கையாகவே மின்‌ சக்தி எங்கும்‌ பரவியிருகீ 


கின்றது. உதாரணமாக அரக்குக்‌ கோலைக்‌ கம்பளித்‌ 
துணியில்‌ நன்கு தேய்த்தபின்‌ கிழிந்த காகிதத்துண்டு 


68 சுதந்திர மணி வாசகம்‌ 


களுக்கருகில்‌ கொண்டுவந்தால்‌, அவை குதித்து அரக்‌ 
குக்‌ கோலில்‌ ஒட்டிக்‌ கொள்ளும்‌. கண்ணாடிக்‌ 
கோலைப்‌ பட்டு ஆடையில்‌ தேய்த்தால்‌ மின்‌: சக்தி 
ஏற்படுகின்றது. நம்முடைய தலை மயிரைப்‌ பிளாஸ்‌ 
டிக்‌ சீப்பினால்‌ நன்றாக வாரிய பிறகு சிறிய குண்டூசி 
யில்‌ வைத்தால்‌, குண்டூசி ஒட்டுகிறது. ஆகலின்‌ 
மின்சாரம்‌ பொருள்களில்‌ இயற்கையாகவே இருக்‌ 
கின்றது என நாம்‌ அறியலாம்‌. 


நூற்றாண்டு கட்டடம்‌ 
முதியவர்‌ சேதப்படுத்தாது 
ஈர்கீகின்றன உதாரணமாக 
மின்சாரம்‌ காரணப்பெயர்‌ 
்‌. மின்‌ஆற்றல்‌ இயற்கையாக 
அரக்குக்கோல்‌ மின்சக்தி 
கேள்விகள்‌ 


1 முற்காலத்தில்‌ இடியையும்‌ மின்னலையும்‌ பற்றி 
வழங்கிய கதைகள்‌ யாவை ₹ 

2. மின்னலையும்‌ இடியையும்‌ பற்றி ஆராய்ச்சி செய்‌ 
தவர்‌ யார்‌ ? அவர்‌ மின்னலைப்பற்றி என்ன கருதினார்‌ ₹ 

3. மின்சாரத்திற்கும்‌ மின்னலுக்குமுள்ள ஒற்றுமை 
யைக்‌ கூறுக. 

4, மின்னொளி, மின்னொலியை விடச்‌ சீக்கிரம்‌ 
நம்மைச்‌ சேர்கிறது--ஏன்‌ ₹ 

5. மின்னல்‌ என்பது என்ன ₹ 

6. இடியென்பது என்ன? ஏன்‌ இப்பெயர்‌ ஏர்‌, 
பட்டது? இது எதை நாடிச்‌ செல்லும்‌ ₹ 

7... இடிவிழுவதை எவ்வாறு தடுக்கலாம்‌ ₹ 


2௦... விவேக சிந்தாமணி 


புத்திமான்‌ பலவானாவான்‌ 
பலமுளான்‌ புத்தியற்றால்‌ 
எத்தனை விதத்தினாலும்‌ 
'இடரது வந்தே தீரும்‌ 
மற்றொரு சிங்கந்‌ தன்னை 
வருமுயல்‌ கூட்டிச்‌ சென்றே 
உற்‌ ற்றதோர்‌ கிணற்றின்‌ சாயல்‌ 
காட்டிய உவமை போன்றே. 


பொருளில்லார்க்‌ கின்ப மில்லை 
புண்யமும்‌ இல்லை என்றும்‌ 
மருவிய கீர்த்தி இல்லை 
மைந்தரிற்‌ பெருமை யில்லை 
கருதிய கரும மில்லை 
கதிபெற வழியுமில்லை 
பெருநிலந்‌ தனிற்சஞ்‌ சாரப்‌ 


பிரேதமாய்த்‌ திரிவர்‌ அன்றே. 


ஓப்புடன்‌ முக மலர்ந்தே 
உபசரித்‌ துண்மை பேசி 
உப்பில்லாக்‌ கூழிட்டாலும்‌ 
உண்பதே அமிர்தமாகும்‌ 
முப்பழ மொடுபால்‌ அன்னம்‌ 
முகங்கடுத்‌ 'திடுவாராயின்‌ 
கப்பிய பசியினோடு 
கடும்பசி யாகுந்‌ தானே. 


69 


ய) 


(2) 


3) 


70 





26. அறிவின்‌ ஆராய்ச்சி 


நாம்‌ இப்போது வெகு நாகரிகமான காலத்தில்‌ 
வாழ்கின்றோம்‌. மாட மாளிகைகள்‌ சிறந்து விளங்‌ 
கும்‌ நகரங்களைத்‌ தேசமெங்கும்‌ காண்கின்றோம்‌. 
சிற்ப வேலைகள்‌ அமைந்த கோவில்‌ கோபுரங்களும்‌, 
மசூதிகளும்‌, மாதா கோயில்களும்‌ பார்ப்பவர்‌ கண்‌ 
களைக்‌ கவர்கின்றன. பெரிய நகரங்களில்‌ மின்சார 
விளக்குகளின்‌ ஒளியால்‌ இரவும்‌ பகல்போல்‌ காண்‌ 
கின்றது. 


போக்கு வரவிற்கு ஏற்ற சாலைகளும்‌, பாலங்‌ 
களும்‌ நாடெங்கும்‌ :அமைந்திருக்கின்றன. வெற்றுச்‌ 
சாலைகளின்‌ வழியாக நாம்‌ எங்குச்‌ செல்ல வேண்டு 
மென்றாலும்‌ மோட்டார்‌ வண்டிகள்‌ நம்முடைய -பிர 
யாணத்தை எளிதாக்குகின்றன. ஆயிரம்‌ மைல்‌ 
செல்ல வேண்டுமென்றாலும்‌, குறைந்த செலவிலும்‌, 
விரைவிலும்‌ செல்வதற்கு இருப்புப்‌ பாதைகள்‌ ஏந்‌- 
பட்டிருக்கின்றன. கடலைக்‌ கடப்பதற்கும்‌ கப்பல்கள்‌. 
அமைக்கப்பட்டுள. இவையே யன்றி, பறவைபோல்‌ 
பறக்கும்‌ விமானங்கள்‌ நம்மை ஆகாய வீதியில்‌ 
ஏற்றிச்‌ செல்லுகின்றன. 


லந்தாம்‌ புத்தகம்‌ 71 


உலகத்தில்‌ பல்வேறு நாடுகளிலும்‌ நடக்கும்‌ 
நிகழ்ச்சிகளை இருந்தவிடத்தில்‌ இருந்தவாறே அப்‌ 
போதைக்கப்போது ரேடியோ மூலம்‌ அறிகின்றோம்‌. 
குமரியில்‌ இருக்கும்‌ ஒருவர்‌ இமயத்தில்‌ இருக்கும்‌ 
- மற்றொருவருக்கு முக்காலணாத்‌ தபால்‌ கார்டின்‌ வாயி 
லாகச்‌ செய்திகளை அறிவிக்க முடிகின்றது. பலநூறு 
மைல்களுக்கு அப்பாலுள்ள இடங்களுக்கும்‌ தந்தி 
யின்‌ மூலமாகச்‌ சில ..நிமிஷங்களில்‌ செய்திகளை 
அனுப்ப முடிகிறது. இம்மட்டோ ! ஒரு நகரத்திலுள்‌ 
ளவர்‌ வேறு : நகரத்தில்‌ வாழும்‌ மற்றொருவரோடு 
நேருக்கு நேர்‌ பேசுவதுபோல்‌ டெலிபோன்‌ மூலம்‌ 
பேச இயலுகின்றது. 

கலைகளை வளர்க்கும்‌ புஸ்தகங்களும்‌ பத்திரிகை 
களும்‌ ஆயிரக்‌ கணக்கில்‌ அச்சாகி நாள்தோறும்‌ 
வெளி வருகின்றன. மாவு அரைப்பது முதல்‌ எல்‌ 
லாத்‌ தொழில்களுக்கும்‌ இயந்திரங்கள்‌ ஏற்பட்டுவிட்‌ 
டன. அவ்வியந்திரங்களின்‌ உதவியால்‌, பல்பேர்‌- 
கள்‌ சேர்ந்து பல நாட்களில்‌ முடிக்கக்‌ கூடிய வேலை 
யைச்‌ சிலபேர்கள்‌ சிலமணி நேரத்தில்‌ செய்து முடிக்‌ 
கிறார்கள்‌. பல்லாயிரம்‌ பகைவர்களை ஒரு நொடியில்‌ 
அழிக்கக்கூடிய போர்க்‌ கருவிகள்‌ விதம்‌ விதமாகப்‌ 
பெருகிவிட்டன. 


எல்லோரும்‌ எளிதில்‌ காணமுடியாத அரிய 
காட்சிகளைச்‌ சினிமாக்களில்‌ காண முடிகிறது. குழந்‌ 
தைகள்‌ முதல்‌ வயது முதிர்ந்தவர்‌ வரை ஒவ்வொரு 
வரும்‌ அணியத்‌ தகீக ஆடை அணிகள்‌ நவீனமாக 
நாளுக்கு நாள்‌ மாறுபடுகின்றன. 

இவ்வாறாக நாகரிகம்‌ பெருகி வளர்ந்த வரலாற்‌ 
றைப்‌ பற்றி நீங்கள்‌ அறிவது அவசியம்‌. 


72 சுதந்திர மணி வாசகம்‌ 


ஆதி காலத்தில்‌ மனிதர்களுக்கு வீடுகள்‌ கட்டிக்‌ 
கொண்டு வாழத்‌ தெரியாது, ஆடை அணிகளைச்‌ 
செய்யத்‌ தெரியாது. உணவுகளைச்‌ சமைத்துண்ண 
அவர்கள்‌ அறிந்திலர்‌. தொழில்கள்‌ செய்யவும்‌ அவர்‌ 
களுக்குத்‌ தெரியாது. நாடூ நகரங்களும்‌ அப்போது 
ஏற்படவில்லை ; எங்கும்‌ காடுகளாகவே இருந்தன. 
மக்களும்‌ மாக்களைப்‌ போலவே திரிந்து வாழ்ந்தார்‌ 
கள்‌; காய்கனி முதலியவற்றைப்‌ பச்சையாக உண்‌ 
டார்கள்‌ ; இறைச்சிகளையும்‌ பச்சையாகவே தின்றார்‌ 





கள்‌. பிறகு நாளடைவில்‌ மரப்பட்டைகளையும்‌, இலை 
தழைகளையும்‌ உடுத்துக்‌ கொண்டார்கள்‌ ; இறைச்சி 
களைச்‌ சுட்டுத்‌ தின்றார்கள்‌ ; மரக்கிளைகளின்மேல்‌ 
பரண்களையும்‌, தரையின்மேல்‌ குடிசைகளையும்‌ 
அமைத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள்‌. 


காலப்போக்கில்‌ மண்ணைப்‌ பிசைந்து சுவர்கள்‌ 
எழுப்பவும்‌, ஓலைகளைக்‌ கொண்டு கீற்றுகள்‌ முடைய 
வும்‌, கீற்றுகளைக்கொண்டு கூரைகளை வேயவும்‌, மண்‌: 
ணினால்‌ பாண்டங்கள்‌ செய்யவும்‌, வில்‌, அம்பு, கற்‌ 
கருவிகள்‌ செய்யவும்‌, ' உணவுகளைச்‌ சமைத்து உண்‌ 


ந்தாம்‌ புத்தகம்‌ 7ம்‌ 


ணவும்‌, ஆடைகள்‌ நெய்யவும்‌ கற்றுக்‌ கொண்டார்‌ 
கள்‌. அலைந்து வாழ்ந்த மனிதர்கள்‌ ஆங்காங்கு 
ஊர்களை அமைத்துக்‌ கொண்டூ ஓரிடத்தில்‌ நிலைத்து 
வசிக்க ஆரம்பித்தார்கள்‌. 

மண்ணிலிருந்து செங்கற்கள்‌ தோன்றின. பின்‌, 
செங்கற்சுவர்களூம்‌, மாடி வீடுகளும்‌ தோன்றலாயின. 
கருங்கற்‌ கட்டடங்களும்‌, கோயில்களும்‌ ஏற்பட்டன. 
கடைசியாகச்‌ சிமெண்டு. என்னும்‌ கலவைப்‌ பொரு 
ளால்‌ கட்டடங்கள்‌ ஏற்படலாயின. உலோகங்‌ 
களும்‌, அவற்நின்‌ உபயோகங்களும்‌ தெரியவந்தன. 
அவற்றால்‌ கருவிகளும்‌, பாத்திரங்களும்‌ செய்யப்‌ 
பட்டன. 

இயற்கைப்‌ பொருள்களின்‌ குணங்கள்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டன ; செய்பொருள்கள்‌ பெருகின. 
எழுத்துக்கள்‌ தோன்றலாயின. எஏட்டுசீசுவடிகளில்‌ 
நூல்கள்‌ எழுதப்பட்டன. காகிதம்‌ பிறந்தது. அச்சுத்‌ 
தொழில்‌ உண்டாயிற்று, இலக்கண இலக்கியம்‌. 
மருத்துவம்‌, சிற்பம்‌, ஓவியம்‌, இசை முதலிய கலை 
கள்‌ யாவும்‌ வளர்ந்தன ; விஞ்ஞானம்‌ முதிர்ந்தது. 
இயந்திரங்கள்‌ கண்டு பிடிக்கப்பட்டன. எஞ்சின்‌ 
வண்டிகளும்‌, கப்பலும்‌, வானவூர்தியும்‌ ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக மலிந்தன. வர்த்தகம்‌ வளர்ந்தது; உலக 
உற்வு உண்டாயிற்று; வாழ்ககை உயர்ந்தது; செல்வம்‌ 
பெருகிற்று ; தபாலும்‌ தந்தியும்‌, திரைப்படக்‌ காட்சி 
களும்‌, வானொலியும்‌, போற்‌ முறைகளும்‌ இப்போது 
உள்ள நிலையில்‌ உயர்ந்தன . 

அரசியல்‌ முறைகள்‌ திருத்தம்‌ பெற்று, மக்களுள்‌ 
ஒற்றுமையும்‌, சமத்துவமும்‌ அமைந்து வருகின்றன. 
இவையெல்லாம்‌ மனிதர்‌ தம்‌ அறிவால்‌ பெருக்கிக்‌ 


4 சுதந்திர மணி வாசகம்‌ 


கொண்டவையாகும்‌. அறிவு ஆராய்சீசியால்‌ இன்னும்‌ 
என்னென்ன அதிசயங்கள்‌ நிகழக்‌ கூடுமோ ! 


அறிவைப்‌ பெற்ற மனிதர்கள்‌ அதை நல்வழியில்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌... அறிவைக்‌ கொண்டு 
நல்லவை செய்யவேண்டும்‌. தேசங்களுக்குள்‌ ஒற்று 
மையையும்‌, அமைதியையும்‌ உண்டாக்க வேண்டும்‌. 


கவர்கின்றன பிரயாணம்‌ எளிதாக்கு 
செல்வதற்கு இருப்புப்பாதை கடப்பதற்கு 
ஆகாயவீதி நிகழ்ச்சி ரேடியோ 
வாயிலாக டெலிபோன்‌ கலைகள்‌ 
பத்திரிகை அச்சு இயந்திரம்‌ 
நொடியில்‌ போர்க்கருவி முதிர்ந்தவர்‌ 
ஆடைஅணி நவீனம்‌ வரலாறு 
"நாகரிகம்‌ ஆதிகாலம்‌ மாகீகள்‌ 
நாளடைவில்‌ பரண்கள்‌ காலப்போக்கு 
இயற்கை செய்பொருள்‌ ஏட்டுச்சுவடி 
இலக்கணம்‌ இலக்கியம்‌ மருத்துவம்‌ 
சிற்பம்‌ ஓவியம்‌ விஞ்ஞானம்‌ 
வானவூர்தி மலிந்தன வானொலி 
'போர்முறை ஆராய்ச்சி அதிசயம்‌ 
கேள்விகள்‌ 


1. முதன்‌ முதலில்‌ மனிதர்கள்‌ எவற்றைப்‌ போல 
வாழ்ந்தார்கள்‌ * எவ்வாறு ₹ 
2. வீடுகள்‌ படிப்படியாக தோன்றிய வகை எவ்வாறு $ 
3. பிரயாணத்தில்‌ இப்$£பாது ஏற்பட்டுள்ள வசதிகள்‌ 


பாவை ?₹ 


3. முக்காலணாகீ கார்டு செய்யும்‌ வேலை யாது?$ 
5. அறிவை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்‌ $ 


75 





27. சாரணர்கள்‌: 


மக்கள்‌ ஒருவர்க்கொருவர்‌ உதவி புரியும்‌ மனப்‌ 
பான்மையுடன்‌ வாழ வேண்டும்‌. இசீசிறந்த 
எண்ணம்‌ மக்களுக்கு இளமையிலேயே “தொடங்க 
வேண்டும்‌. சாரணர்‌ இயக்கம்‌: இச்சிறந்த பண்பை 
இளைஞர்களுக்கு உண்டாக்கவல்லது. 


இக்கருத்துப்‌ பற்றியே பள்ளி மாணவர்களுக்குசீ 
சாரணப்‌ பயிற்சி அளிக்கப்படுகிறது. இவ்வியகீ 
கத்தை ஸர்‌ ராபர்ட்‌ பேடன்‌ பவல்‌ என்னும்‌ 
ஆங்கில இராணுவ வீரர்‌ முதன்‌ முதலில்‌ ஏற்படுத்‌ 
தினார்‌. நம்நாட்டில்‌ பண்டித ஸ்ரீ ராம்‌ பாஜ்பே, 
னீ மதன்மோகன்‌ மாளவியா, அன்னி பெஸண்டு 
।அம்மையாற்‌ முதலியோர்‌ இவ்வியக்கத்தைப்‌ பரப்‌ 
பினர்‌. 


ஒரு மாணவன்‌ சாரணனாய்சீ சேருவதற்குசீ சில 
விதிகள்‌ உண்டு. சாரணன்‌ ஆவதற்கு விரும்பும்‌ 


76 சுதந்திர மணி வாசகம்‌ 


சிறுவன்‌ முன்னரே உள்ள சாரணர்‌ படையின்‌ 
முன்பாக வாக்குறுதி செய்துகொள்ள வேண்டும்‌. 
அவ்வாக்குறுதியாவது, “நான்‌ கடவுளிபத்தும்‌ 
நாட்டினிடத்தும்‌ பக்தியுடையவனாக இருப்பேன்‌. 
என்னால்‌ இயன்ற வரையில்‌ பிறருக்கு உதவுவேன்‌. 
மற்றசீ சாரணர்களைச்‌ சகோதரர்கள்ாக எண்ணு 
வேன்‌. சாதி வேற்றுமை, சமய வேற்றுமை, மொழி 
வேறுபாடு, நிறவேறுபாடு இவைகளைப்‌ பாராட்ட 


மாட்டேன்‌ ?? என்பன. 


ஒரு சாரணசீ சிறுவன்‌ தான்‌ சொல்லிய 
வண்ணம்‌ செயல்‌ முறையில்‌ காட்ட வேண்டும்‌. 
ஒரு முறை ஒரு குற்றம்‌ செய்தால்‌, அக்குற்றத்தை 
எண்ணிப்‌ பார்த்து மறுமுறை செய்யாதிருக்க 
வேண்டும்‌. மக்களைப்‌ போலவே மாக்களிடத்துப்‌ 
பெரிதும்‌ அன்பும்‌ இரக்கமும்‌ காட்டவேண்டும்‌. 
பொய்‌, திருட்டு, பொறாமை முதலிய தீக்குணங்கள்‌ 
சாரணனிடம்‌ இருக்கக்கூடாது. 

பதினொரு வயது முதல்‌ பதினெட்டு வயதிற்குட்‌ 
பட்ட இளைஞர்கள்‌ சாரணராகப்‌ பயிற்சி பெறுதற்‌ 
குரியவர்‌. சாரணராய்சீ சேர்வதற்கு முன்பே 
பெற்றோரின்‌ அநுமதி பெறவேண்டும்‌. பின்பு 
சாரணரின்‌ அடையாளங்கள்‌, வந்தனமளிக்கும்‌ 
முறைகள்‌, பலவித முடிச்சுக்கள்‌ இடுதல்‌, கொடியைப்‌ 
பறக்கச்‌ செய்யும்‌ முறை, தண்ணீரில்‌ நீந்துதல்‌, ஒரு 
விஷயத்தைச்‌ சாரணனுக்குக்‌ கொடி அசைப்பு 
மூலமாய்‌ அறிவித்தல்‌ முதலியவற்றையும்‌, தச்‌ 
வேலை, தீயணைக்கும்‌ யந்திரத்தை உபயோகிக்கும்‌ 
முறை, முதலுதவி செய்யும்‌ முறை முதலியவற்றையும்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. சாரணன்‌ காலையில்‌ தன்‌ 


ஸந்தாம்‌ புத்தகம்‌ 77 


கமுத்தில்‌ கட்டிக்கொள்ளும்‌ துணியில்‌ முடிச்சுப்‌ 
போடும்‌ பொழுதே :$ இன்று ஏதேனும்‌ நன்மை 
செய்ய வேண்டும்‌ ?? என்று எண்ணுவான்‌. பின்னர்‌ 
முடிச்சை அவிழ்க்கும்‌ பெரமுது, “* இன்று யாருக்கு 
என்ன நன்மை செய்தேன்‌ ??? என்று நினைந்‌ து 
பார்ப்பான்‌. இம்மாதிரியாக சாரணர்கள்‌ பழக்கப்‌ 
படுகிறார்கள்‌. 

எங்கேனும்‌ விபத்து ஏற்பட்டதாகத்‌ தெரிந்தால்‌, 
சாரணன்‌ விரைந்து அவ்விடத்திற்குச்‌ செல்ல 
வேண்டும்‌. தீயினால்‌ விபத்து ஏற்பட்டால்‌, விபத்து 
ஏற்பட்ட இடத்திலுள்ள பொருள்களை வெளியில்‌ 
கொண்டு வருதற்கு : உதவி செய்ய வேண்டும்‌. திரு 
விழாக்களிலும்‌, மற்றச்‌ சமயங்களிலும்‌ காணாமற்‌ 
போன பிள்ளைகளைக்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
தண்ணீரில்‌ தவறியவர்களைக்‌ காப்பாற்றி உதவி 
செய்ய வேண்டும்‌. வேறு பல முதல்‌ உதவிகளையும்‌ 
செய்ய வேண்டும்‌. திருவிழாக்‌ காலங்களில்‌ பொது 
மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும்‌. 
சாரணர்‌ படைகள்‌ உல்ப்கப்‌, ஸ்கெளட்‌, ரோவர்‌ 
என மூவகைப்படுவர்‌. இவ்வியக்கத்திற்கு ஜில்லா 
சாரணத்‌ தலைவர்‌, இராசதானிச்‌ சாரணத்தலைவர்‌, 
என்பவர்கள்‌ உண்டு. 

“சாரணப்‌ படையினர்‌ பிரயாணம்‌ செல்ல நேர்ந்‌ 
தால்‌, அங்கு அவர்களே சமைப்பர்‌. எல்லோரும்‌ 
ஒன்றாக உட்கார்ந்து உண்பர்‌, அங்கே பலவிதச்‌ 
சாரண விளையாட்டுக்களும்‌, உடற்‌ பயிற்சிகளும்‌ 
நடத்தப்படும்‌. 

பிள்ளைகள்‌ சாரணர்‌ படையில்‌ சேர்வது மிகவும்‌ 
நல்லது. சாரணனாகப்‌ பயிற்சி பெறும்‌ மாணவன்‌ 


78 சுதந்திர மணி வாசகம்‌ 


பிற்காலத்தில்‌ அனைவர்க்கும்‌ உபகாரியாகவும்‌, நாட்‌ 
டிற்குத்‌ தொண்டனாகவும்‌ விளங்குவான்‌. 


மனப்பான்மை தொடங்கவேண்டும்‌ இயக்கம்‌ 

அநுமதி வாக்குறுதி விதிகள்‌ 

வந்தனம்‌ செயல்‌ முறை விபத்து 
கேள்விகள்‌ 


1. சாரணன்‌ செய்ய வேண்டிய வாக்குறுதி யாது ₹ 

2. சாரணன்‌ செய்யக்‌ கூடிய உதவிகள்‌ யாவை₹ 

3. சாரணன்‌ என்னென்ன கற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ ₹ 

4, இளமையில்‌ சாரணனாகப்‌ பயிற்சி பெற்றவன்‌ 
பிற்காலத்தில்‌ எவ்வாறு விளங்குவான்‌ ₹ 


28. காவிரி ஆறு 


நாட்டிற்கு நீர்வளத்தை அளிப்பவை ஆறுகள்‌. 
ஆற்றோரங்களில்‌ உள்ள ஊர்கள்‌ ஜன நெருக்கமும்‌, 
நாகரிகமும்‌ பெற்று விளங்கும்‌. ஆற்றுப்‌ பாசனம்‌ 
உள்ள இடங்களில்‌ நன்செய்‌ வயல்கள்‌ சூழ்ந்திருக்‌ 
கும்‌. ஆறு பாயும்‌ ஊர்கள்‌ பார்வைக்கு அழகாக 
விளங்கும்‌. ** ஆறில்லா ஊருக்கு அழகு பாழி ?? 
என்று ஒளவையாரும்‌ கூறினார்‌. 


தமிழ்‌ நாடு ஆற்றுப்‌ பாசனம்‌ நிரம்ப உடையது, 
காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, பொருநை 
என்பன தமிழ்‌ நாட்டில்‌ பாயும்‌ பேராறுகள்‌. இவற்‌ 
அள்‌ காவிரி மிகவும்‌ சிறப்புடையது. **கா?? என்றால்‌ 
சோலை. காவிரியின்‌ இரு கரைகளிலும்‌ சோலைகள்‌ 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 79 
பரந்து விளங்குகின்றன. அதனால்‌ தான்‌ காவிரி 
என்ற பெயர்‌ வழங்கலாயிற்று. 


காவிரிக்குப்‌ பொன்னி? என்று மற்றொரு 
பெயரும்‌ வழங்கும்‌. சோழ நாடு காவிரியின்‌ பெருக்‌ 
கால்‌ நீர்‌ வளம்‌,பெறுகின்றது. நீர்‌ வளத்தினால்தான்‌ 
நல்ல விளைச்சல்‌ விளையும்‌. விளைச்சல்‌: அதிகமானால்‌ 
நாட்டில்‌ செல்வம்‌ பெருகும்‌ அல்லவா ? 


காவிரி யாறு குடகுமலையில்‌ உற்பத்தி ஆகின்‌ 
றது. குடகுமலை என்பது தமிழ்‌ நாட்டின்‌ மேற்குக்‌ 
கோடியில்‌ இருக்கிறது. அங்கே காவிரி தோன்றும்‌ 
இடத்திற்குத்‌ தலைக்‌ காவேரி என்று பெயர்‌. 


குடகு மலையில்‌ பெய்யும்‌ மழைநீர்‌ பல கிறு 
அருவிகளாக ஓடும்‌. அவ்வருவிகள்‌ பல ஒன்று கூடி 
. ஆறாக ஆகின்றன. காவிரியாறு முதலில்‌ மைசூர்‌ 
இராஜ்யத்தின்‌ வழியாகப்‌ பாய்கிறது. பிறகு சேலம்‌, 
கோயமுத்தூர்‌ ஜில்லாக்களுக்கு நடு எல்லையாக ஓடித்‌ 
திருசீசிராப்பள்ளி ஜில்லாவின்‌ வழியாகத்‌ தஞ்சாவூர்‌ 
ஜில்லாவில்‌ பாய்கிறது. கடைசியில்‌ காவிரிப்‌ பட்டி 
னம்‌ என்ற இடத்தில்‌ கடலொடு கலக்கின்றது. 


,கிளைநதி :--திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே 
பத்து மைல்‌ தூரத்தில்‌ ஒரு பெரிய கிளைநதி காவிரியி 
லிருந்து பிரிகிறது. அதற்குக்‌ கொள்ளிடம்‌ என்று 
பெயர்‌. கொள்ளிடம்‌ சித்ம்பரத்திற்குப்‌ பக்கத்தில்‌ 

' கிள்ளே என்னும்‌ இடத்தில்‌ கடலொடு கலக்கின்றது. 


உபநதிகள்‌ :--காவிரி ஆற்றுடன்‌ வேறு பல 
ஆறுகளும்‌ இடையிடையே கலக்கின்றன. அவை 


80 சுதந்திர மணி வாசகம்‌ 


களுக்கு உபநதிகள்‌ என்று பெயர்‌. அமராவதி, 
பவானி, நொய்யல்‌ என்பன காவிரியின்‌ உபநதிகள்‌. 


அணேகள்‌ :--காவிரியின்‌ குறுக்கே பல அணை 
களும்‌ உண்டு. ஆற்றின்‌ வெள்ளம்‌ வீணாகாமல்‌ 
அதன்‌ குறுக்கே உயர்ந்த சுவர்‌ எழுப்பி நீரைத்‌ 
தேக்குவார்கள்‌. அவ்வாறு எழுப்பப்படும்‌ சுவர்‌ 
அணை எனப்படும்‌. அணையின்‌ உதவியால்‌ தேக்கப்‌ 
படும்‌ நீர்‌ கடல்போல்‌ திரண்டு நிலையாக நிற்கும்‌. 
அல்வெள்ளத்தை அளவாகவும்‌, வேண்டும்‌ போதும்‌ 
பாசனத்திற்கு விடுவார்கள்‌. இம்முறையால்‌ வெள்ளக்‌ 
காலத்தில்‌ அதிகப்‌ பெருக்கெடுத்துச்‌ சேதம்‌ ஏற்படா 
மல்‌ ஊர்கள்‌ காக்கப்படுகின்றன. ஆண்டு முழுவதும்‌ 
நீர்‌ தட்டில்லாமலும்‌ கிடைக்கின்‌ றது. 


காவிரியின்‌ அணைகளுள்‌ மிக முக்கியமானவை 
கண்ணம்பாடி அணையும்‌, மேட்டூர்‌ அணையும்‌ ஆகும்‌. 
கண்ணம்பாடி அணை மைசூர்‌ ராஜ்யத்தைச்‌ சேர்ந்‌ 
தது. அவ்வணையின்‌ உதவியால்‌ ஏராளமான நிலங்‌ 
கள்‌ பாசனம்‌ பெறுகின்றன. மேட்டூர்‌ அணை சேலம்‌ 
ஜில்லாவில்‌ இருக்கின்றது. மேட்டூர்‌ அணை மிகப்‌ 
பெரியது. இவ்வணையின்‌ உதவியால்‌ திருச்சிராப்‌ 
பள்ளி, தஞ்சாவூர்‌ ஜில்லாக்களில்‌ தரிசாகக்‌ கிடந்த 
இடங்கள்‌ பல பாசனம்‌ பெற்று விளை நிலங்கள்‌ 
ஆயின. 


கல்லணை என்பது ம 'ந்ரொன்று. இது திருச்சி 
ராப்பள்ளிக்குப்‌ பத்து மைல்‌ கிழக்கே இருக்கின்றது... 
இங்குக்‌ காவிரியிலிருந்து கிளையாறுகள்‌ பிரிக்கப்‌ 
படுகின்றன. அவை தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ பாசனத்‌ 
திற்கு உதவுகின்றன. 


லந்தாம்‌ புத்தகம்‌ 81 


கீழணே :--தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ ஆடுதுறை 
என்ற இடத்திற்கு அருகில்‌ இவ்வணை கட்டப்பட்டிருகீ 
கிறது. வெகு காலத்திற்கு முன்‌ இவ்வணை சோழ 
அரசரால்‌ கட்டப்பட்டது... 


மேலணை :--காவிரியிலிருந்து, கொள்ளிடம்‌ பிரி 
யும்‌ இடத்தில்‌, கொள்ளிடத்தின்‌ குறுக்கே இவ்வணை 
கட்டப்பட்டிருகீகிறது. வெள்ளம்‌ குறைவாக வரும்‌ 
போது, இவ்வணை மூடப்பட்டிருக்கும்‌. காவிரியில்‌ 
மட்டும்‌ வெள்ளம்‌ ஓடும்‌. வெள்ளம்‌ அதிகமாக வந்‌ 
தால்‌ காவிரி தாங்காது. அப்போது இவ்வணையைத்‌ 
திறந்து அதிக வெள்ளத்தைக்‌ கொள்ளிடத்தில்‌ விடு 
வார்கள்‌. 


ஷூ 


காலப்போக்கில்‌ ஆறு ஓடும்‌ இடங்கள்‌ மணல்‌ 
மிக்கு மேடாகி விடும்‌. ஆகையால்‌ அரசாங்கத்தார்‌ 
ஆற்றின்‌ கரைகளை உயர்த்தி ஊர்களைப்‌ .பாதுதாக்க 
வேண்டும்‌. சோழ அரசர்களில்‌ ஒருவனான கரிகால்‌ ' 
சோழன்‌ என்பவன்‌ காவிரியின்‌ கரைகளை உயர்த்‌ 
தினான்‌. இக்காலத்தில்‌ ஆறுகளின்‌ கரைகளை மரா 
மத்து இலாகாவினர்‌ பாதுகாத்து வருகிறார்கள்‌. நம்‌ 
அரசாங்கத்தார்‌ காவிரியின்‌ பாசனத்தை மேன்மேலும்‌ 
விருத்தி செய்து வருகிறார்கள்‌. 


நீர்வளம்‌ பாய்கிறது சேதம்‌ 
ஆற்றுப்பாசனம்‌ உபநதி ? தரிசு 
பெருக்கு கிளைநதி பாசனம்‌ 


அருவி அணை காலப்போக்கு 


62 சுதந்திர மணி வாசகம்‌ 


கேள்விகள்‌ 


1. காவிரி எங்கே தோன்றுகிறது? எங்கே முடிகிறது? 
2. காவிரியின்‌ குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகள்‌ 
யாவை ₹ 


3. மேலணை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? அதன்‌ 
உபயோகம்‌ என்ன ₹ 


29. நேர்மையுள்ள அதிகாரி 


தமிழகத்தில்‌ சோழநாட்டைச்‌ சேர்ந்த பழம்பதி 
களுள்‌ பாசீசிலூர்‌ என்பது ஒன்று. அவ்வூரில்‌ செல்வ 
நாதன்‌ என்றொரு வர்த்தகன்‌ இருந்தான்‌. அவன்‌ 
இளமை முதற்கொண்டே வர்த்தகத்‌ தொழிலில்‌ 
பழக்கமுள்ளவன்‌. சரக்குகளைக்‌ கொள்முதல்‌ செய்‌ 
யும்‌ வகையிலும்‌, தக்க இலாபம்‌ வைத்து அவைகளை 
விற்கும்‌ முறையிலும்‌ அவன்‌ நல்ல சாமர்த்தியம்‌. : 
உடையவன்‌. உற்பத்திப்‌ பொருள்களைப்‌ பருவகாலத்‌ 
தில்‌ கொள்முதல்‌ செய்வான்‌. அவையவை உற்பத்தி 
யாகும்‌ இடம்‌ அறிந்து மொத்தமாக வருவிப்பான்‌.. 
ஆகையால்‌ அவனுக்கு அடகீகவிலை குறைவாகும்‌. 
விலை ஏறிய காலங்களில்‌ அவைகளை நல்ல இலாபத்‌ 
துடன்‌ விற்பான்‌. ஆகையால்‌ அவன்‌ சில வருஷங்்‌ 
களில்‌ செல்வத்தில்‌ பெருக்கம்‌ உற்றான்‌. நாணய 
மாக வியாபாரம்‌ செய்து நல்ல பெயர்‌ எடுத்து 
வாழ்ந்தான்‌. 


செல்வம்‌ பெருகப்‌ பெருக அவனுக்கு ஆசையும்‌: 
பெருகிற்று.  ஆசைக்கோர்‌ அளவில்லை ?? அல்லவா £₹ 
ஊரார்‌ தன்மீது நம்பிக்கை யுடையவர்கள்‌ என்பதை. 


லந்தாம்‌ புத்தகம்‌ 83 


யும்‌ அவன்‌ அறிவான்‌. வியாபாரத்தில்‌ தான்‌ முறை 
தப்பி நடந்தாலும்‌, மற்றவர்கள்‌ கண்டுகொள்ள 
மாட்டார்கள்‌ என்று எண்ணினான்‌. அதுமுதல்‌ 
அவன்‌ கள்ள அளவுகளை உபயோகப்படுத்த ஆரம்‌ 
பித்தான்‌. முப்பத்‌ தொன்பது பலம்‌ எடையுள்ள 
படிக்கல்லை வைத்துக்‌ கொண்டு, ஒரு வீசை என்று 
நிறுத்துப்‌ போடுவான்‌. அவன்‌ விற்கும்‌ படியளவால்‌ 
ஒருபடி தானியம்‌ அளந்து போட்டால்‌ அது அரை 





வீசம்‌ படி குறையும்‌. இவ்வாறாக ஒரு வருடம்‌ அவன்‌ 
மோச வியாபாரம்‌ செய்தான்‌. செல்வ நாதனுடைய 
கள்ளத்தனத்தை மற்ற வர்த்தகர்கள்‌ கண்டு கொண்‌ 
டார்கள்‌. அசீசெய்தியைச்‌ சர்க்காருக்கும்‌ . எட்டும்‌ 
படி செய்து விட்டார்கள்‌. அவ்வரலாறு செல்வ 
நாதனுக்குத்‌ தெரியாது. 


84 சுதந்திர மணி வாசகம்‌ 


திடீரென்று ஒருநாள்‌ சர்க்கார்‌ அதிகாரி ஒருவர்‌ 
கடைக்காரர்களின்‌ தராசு, படிக்கல்‌, படி வகைகளைசீ 
சோதனை செய்ய வந்தார்‌. மற்றெல்லாக்‌ கடைக்‌ 
காரர்களும்‌ தாங்கள்‌ வைத்திருந்த படி, தராசு, 
உழக்குகள்‌, படிக்கல்கள்‌ முதலியவைகளைசீ சந்தேக 
மில்லாமல்‌ சோதித்து வைத்துக்‌ கொண்டார்கள்‌. 


செல்வநாதன்‌ மட்டும்‌ அதிகாரி வருவதைக்‌ 
கேட்டு அஞ்சவில்லை. அதிகாரியாக வருபவர்‌ தன்‌ 
உறவினராகிய இளைஞர்‌ என்று அவன்‌ தெரிந்து 
கொண்டான்‌. தன்னுடைய அளவைகளை அவர்‌ 
சோதிக்கவே மாட்டார்‌ என்றும்‌, சோதித்தாலும்‌ 
கள்ளத்தனத்தைக்‌ காட்டிக்‌ கொடுக்க மாட்டார்‌ 
என்றும்‌ எண்ணினான்‌. கள்ள அளவைகளை 
வெளிப்படையாகவே வைத்துக்‌ கொண்டு நாணய 
முள்ளவன்போல்‌ மதிப்பாக உட்கார்ந்திருந்தான்‌. 


அதிகாரி ஒவ்வொரு கடையாக வரிசையாகச்‌ 
சோதித்துக்‌ கொண்டே செல்வநாதன்‌ கடைக்கும்‌ 
சென்றார்‌. அவனுடைய அளவைகளை முறைப்படி 
சோதித்தார்‌. 


தராசும்‌ சரியாகக்‌ காணப்படவில்லை ; படிக்கல்‌ 
களும்‌ எடை குறைந்தன; உழக்குகளும்‌ அளவு 
குறைந்தன. அவைகளை யெல்லாம்‌ அதிகாரி எடுத்து 
வைத்துக்கொண்டார்‌ ; செல்வநாதனைக்‌ குற்றவாளி 
யாகப்‌ பதிவு செய்து கொண்டார்‌. 4! செல்வ நாதரே.. 
கள்ளத்தனம்‌ செய்பவர்‌ யாவரேயாயினும்‌ தண்டம்‌, 
னைக்கு உரியவர்‌ ; என்‌ கடமையை நான்‌ முறைப்படி 
முடிக்கிறேன்‌ ; குற்றவிசாரணை மன்றத்திற்கு வருவீ 
ராக. நீர்‌ கள்ள அளவுகளை வைத்துக்கொண்டு 


வீந்தாம்‌ புத்தகம்‌ 85 


பிறரை மோசம்‌ செய்தது ஒரு பெருங்‌ குற்றம்‌. 
உறவு முறை பாராட்டி இறுமாந்திருந்தது ஓர்‌ அறி 
யாமை. உறவு என்பது வீட்டில்‌ விருந்து உண்ப 
தற்கு மட்டும்‌ கொள்ளத்தகும்‌. கடமையைச்‌ செய்வ 
தில்‌ முறை தப்புவது கூடாது. நான்‌ இப்போது 
உமது குற்றத்தைப்‌ பதிவு செய்யாவிட்டால்‌, சர்க்‌ 
காருக்கு ஒரு துரோகியாவேன்‌. சர்க்கார்‌ துரோகம்‌ 
என்பது நாட்டிற்குத்‌. துரோகம்‌. ஆகையால்‌ 
உம்மைக்‌ குற்றவாளியாகப்‌ பதிவு செய்துவிட்டேன்‌. 
குற்ற விசாரணை அதிகாரி உமக்குத்‌ தக்கவாறு 
அபராதம்‌ அல்லது தண்டனை விதிப்பார்‌. கள்ளத்‌ 
தனத்தை விட்டுவிடு. நாணயமாக வர்த்தகம்‌ 
செய்க?? என்று கூறினார்‌. . 
இவரன்றோ நேர்மையுள்ள அதிகாரி ! அதிகாரிகள்‌ 
சட்டப்படி தங்கள்‌ கடமைகளைச்‌ செய்யவேண்டும்‌. 
சர்க்கார்‌ பணியில்‌ உறவு, நட்பு, உதவி முதலியவை 
பாராட்டவும்‌, கொள்ளவும்‌ கூடாது. எவர்க்கும்‌ 
முறைப்படி நியாயம்‌ வழங்க வேண்டும்‌ ; முறைப்படி 
செய்யக்கூடிய உதவிகளைச்‌ செய்யவேண்டும்‌. 


எடை குற்றவாளி * நேர்மை 

அளவை அதிகாரி தண்டனை 

பதிவு இறுமாந்து அபராதம்‌ 
கள்ளத்தனம்‌ துரோகி , மன்றம்‌ 

நாணயம்‌ சோதித்தல்‌ ' மதிப்பாக 

சட்டம்‌ பழம்பதி காட்டிக்‌ கொடுக்க 


அடக்கவிலை பருவகாலம்‌ வெளிப்படையாக 


86 சுதந்திர மணி வாசகம்‌ 
பயிற்சி 
(10) அதிகாரம்‌ உடையவர்‌ அதிகாரி :--இம்மாதிரி பின்‌ 
வருபவைகளை முடித்துக்‌ கூறு. 
குற்றம்‌ செய்பவர்‌ 2, 
கை அரோகி. 
மோசக்காரர்‌. 





(2) வாக்கியங்களில்‌ அமைத்துக்‌ கூறு. 
சட்டம்‌, பணி, சர்க்கார்‌, நாணயம்‌, ஆசை. 
கேள்விகள்‌ 
1. செல்வநாதன்‌ செய்த குற்றம்‌ என்ன $ 


2. அதிகாரி வருவதை அறிந்தும்‌ அவன்‌ ஏன்‌ மதிக்க 
வில்லை $ 


3. அதிகாரி செல்வநாதரைப்‌ பார்த்து என்ன 
கூறினார்‌ ₹ 


4, அதிகாரிகள்‌ எவ்வாறு நடக்க வேண்டும்‌ ? 


87 


ப 


3 
2) ப்‌ | 
ர! 
ட்‌ டு 7 


1 


ய பரி 1 


2 


பனையை 
2 
111] 


ம 
7 2 
பிறு. ப) 

2 --.-- 


ட்‌ 


த்‌. 


3 





27 ண ந த்‌ 3. 
்‌ ஆ ன்‌ 
131௮] த 
ன கவடல 2 


30. சர்க்கரை 


சர்க்கரை ஓர்‌ இனிப்புப்‌ பொருள்‌. ” இனிப்புசீ 
வை நிரம்பப்பெற்ற மூலப்‌ பொருள்களிலிருந்து 
.சர்க்கரை செய்யப்படுகிறது. மங்கலச்‌ சடங்குகளில்‌ 
சர்க்கரையை முதலில்‌ வழங்குகிறார்கள்‌. மகிழ்ச்சி ' 
தரும்‌ செய்தியை ஒருவர்‌ கூறகீகேட்டால்‌ “ வாய்க்குசீ 
சர்க்கரை போடு?” என்கிறார்கள்‌. இக்காலத்தில்‌ 
சர்க்கரை நம்முடைய தினசரித்‌ தேவைகளுள்‌ 
ஒன்றாக ஆகிவிட்டது. 

சர்க்கரையில்‌ பழுப்ப்சீ சர்க்கரை, வெள்ளைச்‌ 
சர்க்கரை என இரண்டு வகைகள்‌ உண்டு. பழுப்புசீ 
சர்க்கரை பெரும்பாலும்‌ எல்லாக்‌ கிராமங்களிலும்‌ 
செய்யப்படுகிறது. வெள்ளைசீ சர்க்கரை சிற்சில 
இடங்களில்‌ மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. 


88 சுதந்திர மணி வாசகம்‌ 


நமது நாட்டில்‌ பெரும்பாலும்‌ கரும்பிலிருந்தே 
சர்க்கரை செய்யப்படுகிறது. விளைந்த கருப்பங்கழி 
களைசீ சிறு துண்டுகளாக நநறுக்குவார்கள்‌. : அத்‌ 
துண்டுகளை ஆலையிலுள்ள _இரண்டு உருளைகளுக்கு 
இடையே கொடுப்பார்கள்‌. ஆலை ஓடும்போது அவ்‌ 
வுருளைகள்‌ சுழன்றுகொண்டே இருக்கும்‌. அப்போது” 
அவை கரும்புத்‌ துண்டுகளை நன்றாகப்‌ பிழிந்துவிடும்‌ 
அதிலுள்ள சாறெல்லாம்‌ கீழே வைக்கப்பட்டிருக்கும்‌ 
பாத்திரத்தில்‌ விழும்‌. பிழியப்பட்ட சக்கை வேறாக 
அப்பால்‌ விழுந்துவிடும்‌. பிறகு 'அச்சாற்றைப்‌ 
பதமாகக்‌ காய்ச்சி ஆறவைத்தால்‌ பழுப்புச்‌ சர்க்கரை 
யாகும்‌. காய்ச்சிய சாற்றை அச்சுக்களில்‌ ஊற்றி,. 
ஆறவைத்து எடுத்தால்‌ வெல்லக்கட்டியாகும்‌. 


கரும்பு பயிராகும்‌ ஊர்களில்‌ எல்லாம்‌ கரும்பாலை 
கள்‌ இருக்கும்‌. செக்கைச்‌ சுற்றுவதுபோல்‌ மாடு 
களைப்‌ பூட்டி ஓட்டி ஆலையை நடத்துவதே நம்‌ 
நாட்டில்‌ தொன்றுதொட்ட வழக்கம்‌. இப்போது 
மின்சார சக்தியை இணைத்தும்‌ ஆலையை ஓட்டு 
கிறார்கள்‌. 


பழுப்புசீ சர்க்கரையிலுள்ள அழுக்கைப்‌ போக்கி 
னால்‌ வெள்ளைச்‌ சர்க்கரையாகும்‌. பழுப்புச்‌ சர்க்‌ 
கரையை நீரில்‌ கரைத்து அதில்‌ எலும்பு ௬ட்ட கரித்‌ 
தூளைசீ சிறிது போடுவார்கள்‌. அக்கரித்தூள்‌ 
அடியில்‌ தேங்கி நிற்கும்‌. சர்க்கரை நீரிலுள்ள அழுக்‌ 
கெல்லாம்‌ பிரிந்து அடியில்‌ நிற்கும்‌ எலும்புக்‌ கரியுடன்‌. 
திரண்டு நிற்கும்‌. சர்கீகரை நீர்‌ தெளிவாகவும்‌, சுத்த 
மாகவும்‌ இருக்கும்‌. அதை மறுபடியும்‌ காய்ச்சி 
ஆறவைத்தால்‌ வெள்ளைச்‌ சர்க்கரை ஆகும்‌. இவ்‌: 


லந்தாம்‌ புத்தகம்‌ 69 


வாறே காய்ச்சி அச்சுகளில்‌ ஊற்றினால்‌ கற்கண்டு 
ஆகும்‌. 
கிராமங்களில்‌ ஆங்காங்குள்ள கரும்பாலைகளில்‌ 
தயராகும்‌ சர்க்கரையும்‌ வெல்லமும்‌ நாட்டின்‌ 
தேவைகளுக்குப்‌ போதுவது இல்லை. பெரிய சர்க்கரை 
ஆலைகளில்‌ இயந்திரங்களைக்‌ கொண்டு ஏராளமாகத்‌ 
தயாரிக்கப்படும்‌ சர்க்கரையே நம்முடைய தேவை 
களைப்‌ பூர்த்தி செய்கின்றது. ஜாவா முதலிய வெளி 
நாடுகளின்‌ சர்க்கரை நமது நாட்டில்‌ மிகுதியாக 
இறக்குமதியாகி வந்தது. இப்போது சுதேசி 
சர்க்கரையைக்‌ கொண்டே தேவைகளை நிறைவுறசீ 
செய்ய முயல்கின்றோம்‌. கரும்பு சாகுபடியும்‌, 
கரும்பாலைகளும்‌ நமது நாட்டில்‌ வரவரப்‌ பெருகி 
வருகின்றன. தமிழ்நாட்டில்‌ தென்னாற்காடு ஜில்லா 
வைசீ சேர்ந்த நெல்லிக்குப்பத்திலும்‌, திருச்சிராப்‌ 
- பள்ளியைச்‌ சேர்ந்த புகலூரிலும்‌ பெரிய கரும்பாலை 
கள்‌ நடைபெறுகின்றன. இந்தியாவில்‌ வேறுபல 
இடங்களிலும்‌ சர்க்கரை ஆலைகள்‌ நடைபெறு 
கின்றன. 
சர்கீகரையை ஒரு கலப்புணவாகக்‌ கொள்ளலாம்‌. 
அது அளவாகக்‌ கொள்ளப்பட்டால்‌ உடலுக்கு நலத்‌ 
தைக்‌ கொடுக்கும்‌; அதிகமாக உட்கொண்டால்‌ 
நோய்க்கு விதையாகும்‌. சர்க்கரையில்‌ செய்யப்பட்ட 
ன்பண்டங்கள்‌ பல நாட்கள்‌ கெடாமல்‌ இருக்கும்‌. 
்‌ ஈர்க்கரை பல மருந்துகளிலும்‌ கலக்கப்படும்‌. 
பனஞ்சாற்நிலிருந்தும்‌ வெல்லமும்‌ கற்கண்டும்‌ 
செய்யப்படுகின்றன. அவை பனைவெல்லம்‌, பனங்கற்‌ 
கண்டு என்ற பெயரால்‌ வழங்கப்படும்‌. அவை உடல்‌ 


90 சுதந்திர மணி வாசகம்‌ 


'வெப்பத்தைத்‌ தணிக்கும்‌ குணமுடையவை. தென்‌ 
ஜில்லாக்களில்‌ ஈச்சஞ்சாற்றிலிருந்தும்‌ கற்கண்டும்‌ 
வெல்லமும்‌ செய்யப்படும்‌. அவையும்‌ உடலுக்குக்‌ 
குளிர்ச்சியைக்‌ கொடுக்கக்‌ கூடியவை. கருப்பஞ்‌ 
சாற்நிலிருந்து செய்யப்படும்‌ வெல்லமும்‌ சர்க்கரையும்‌ 
உஷ்ணத்தை உண்டாக்கும்‌. ்‌ 


மங்கலச்‌ சடங்கு ஆலை 


கலப்புணவு 
தொன்றுதொட்ட அச்சு இணைத்து 
நோய்க்கு விதை திரண்டு தணிக்கும்‌ 
மின்சார சக்தி சுதேசி விளைந்த 
மூலப்பொருள்‌ வழங்குகிறார்கள்‌ வெப்பம்‌ 


பயிற்சி 
கிராமத்தில்‌ நடைபெறும்‌ கரும்பு சாகுபடி அல்லது 
சர்க்கரை ஆலையைப்‌ பற்றி உரையாடல்‌ நடத்துக. 


சச 


கேள்விகள்‌ 


1. வெல்லம்‌ எவ்வாறு செய்யப்படுகிறது ? 

2... வெள்ளைச்‌ சர்க்கரையை எப்படித்‌ தயாரிக்‌ 
கிறார்கள்‌ ₹ 

3. நமது நாட்டில்‌ பெரிய சர்க்கரை ஆலைகள்‌ எங்‌ 
கெங்கே நடைபெறுகின்றன ₹ 

4. எந்தெந்தப்‌ பொருள்களிலிருந்து கற்கண்டும்‌ 
வெல்லமும்‌ செய்யப்படுகின்றன $ 


91 


31. வாழ்வினும்‌ மானமே பெரிது 
காட்சி 1 


[ சேரமான்‌. கணைக்கால்‌ இரும்பொறைக்கும்‌ சோழன்‌ 
செங்கணானுக்கும்‌ திருப்போர்ப்புரம்‌ என்னுமிடத்தில்‌ 
சண்டை நடக்கிறது. அச்சண்டையில்‌ சேரன்‌ தோல்வி 
யுறுகிறான்‌. சோழன்‌ அவனைக்‌ குடவாயிற்‌ கோட்டத்துச்‌ 
சிறையிலிடுகின்றான்‌. ] 


இரும்பொறை : (தூக்கத்திலிருந்து விழித்து) 
ஆ! இதென்ன ஆச்சரியம்‌ ! இவ்விடத்தில்‌ இருக்‌ 
கின்றேன்‌. இது பகைவன்‌ ஊரல்லவா ! இப்புண்கள்‌ 
பகைவனால்‌ ஏற்பட்டவை. கடல்‌ போன்ற சேனையும்‌ 
மலைபோன்ற யானையும்‌ பெற்றிருந்தாலும்‌ பகைவன்‌ 
ஊரகம்‌ சென்று சண்டை செய்தல்‌ கூடாது. 


ஏனெனில்‌ பலமற்றவரும்‌ வலிமை மிகுந்தவர்‌ 
போல்‌ தாம்‌ பிறந்த ஊரில்‌ சண்டை செய்வர்‌ என்ற 
உண்மையை இப்பொழுதுதான்‌ உணர்ந்தேன்‌. 
கடந்ததைக்‌ குறித்துக்‌ கலங்குவதால்‌ பயனில்லை. 
என்‌ உடல்‌ சிறைப்பட்டது. என்‌ உயிர்‌ சிறைப்பட 
வில்லை. இவனால்‌ வேறு என்ன செய்ய முடியும்‌ ? 
(கோபச்சிரிப்புசீ சிரிக்கிறான்‌. ) தாகம்‌ அதிகமா 
படறது 7) நாக்கு உள்ளிழுக்கப்படுகிறது. 
வாயில்‌ காவலர்களைக்‌ கூப்பிடுகின்றான்‌.)  - 

காவலர்கள்‌ : எங்களையா கூப்பிடுகிறீர்‌? என்ன 
வேண்டும்‌ ? 


1702 7 


92 சுதந்திர மணி வாசகம்‌ 


இரும்பொறை : குடிக்கச்‌ சிறிது தண்ணீர்‌ 
தாருங்கள்‌. 


கிூவன்‌ : மிகவும்‌ தாகமா ₹ 


இளையான்‌ : யா நாங்கள்‌ காவல்‌ புரிவோமே 
யொழிய ஏவல்‌ புரிய மாட்டோம்‌. . 


இரும்பொறை : (நாணங்கொண்டு) என்ன 
அறிவிலிகள்‌ ! நல்ல அறிவுரை சொல்வோம்‌. நீங்கள்‌ 
இப்பொழுது தண்ணீர்‌ தராவிட்டால்‌, உடனே 
இறப்பேன்‌. பழி உங்களைத்தான்‌ சாரும்‌. (சாய்ந்து 
விழுகின்றான்‌. ) 
இளையான்‌ : இது மெய்யோ பொய்யோ தெரிய 
வில்லை. 


கிழவன்‌ : மும்முடி வேந்தரில்‌ ஒருவன்‌ பொய்‌ 
சொல்ல இசையான்‌, ஆதலின்‌ நாழிருவரும்‌ சேர்ந்து 
தண்ணீர்‌ கொடுப்போம்‌. 

இளையான்‌ : நாம்‌ அரசனிடம்‌ தெரிவிக்காது 
எந்தக்‌ காரியத்தையும்‌ செய்யக்கூடாது. 


கிழவன்‌ : அப்படியானால்‌ நான்‌ அரசனிடம்‌ 
தெரிவிக்கின்றேன்‌. 


லந்தாம்‌ புத்தகம்‌ 95 
காட்சி 2 


களம்‌ :--அரசனது சபை 

காலம்‌ :--நடுப்பகல்‌ 

கூற்று :---சோழன்‌, மந்திரி, சேனைத்தலைவன்‌, 
வைத்தியர்‌, காவலன்‌. 

சோழன்‌ : இங்கு வியர்க்க வியர்க்க வந்தவன்‌ 
யாரோ ₹ 


சேனைத்தலைவன்‌ : குடவாயிற்‌ கோட்டத்துசீ 
சிறை காக்கும்‌ காவற்காரன்‌. 


சோழன்‌: ஏன்‌ சிறை காப்பதை விட்டு 
வந்தாய்‌ ₹ 

காவலன்‌ : (நடுக்கங்கொண்டு) வேந்தர்‌ பெரு 
மானே, சிறைப்பட்டசேரன்‌ தண்ணீர்‌ வேட்கையால்‌ 
தடுமாறி இறக்கும்‌ நிலையில்‌ இருக்கின்றான்‌. 

சோழன்‌ : தகீக காலத்தில்‌ சொன்னாய்‌. நல்ல 
அறிவுடையன்‌ நீ. 

மந்திரி : இதற்கு ஆவன செய்ய வேண்டும்‌, 
அரசே. சேரர்‌ பெருமானா வான்‌ மொய்ப்பினும்‌ 
தான்‌ பொய்யாச்‌ சோழ நாட்டில்‌ பருகத்‌ தண்ணீ 
ரின்றி இறக்கவேண்டும்‌? இது பெரும்‌ பழியை 
அன்றோ உண்டாக்கும்‌? ! 

சோழன்‌: அமைச்ச! உடனே தண்ணீர்‌ 
கொண்டு போதல்‌ வேண்டும்‌. என்போன்ற 
பேரரசன்‌ இவ்வாறு தவித்தல்‌ கூடாது. வைத்தியரைக்‌ 
கூப்பிடு, 


94 சுதந்திர மணி வாசகம்‌ 


வைத்தியர்‌ : (வருகின்றார்‌. தண்ணிரில்‌ 
ஏதேனும்‌ நோயணுக்கள்‌ உண்டா ? (சராய்கின்றார்‌.) 
அரசே ! இத்தண்ணீர்‌ மிகத்‌ தூய்மையுடையது. 
மழை விழும்பொழுதே : மேல்‌ மாடத்திலிருந்து . 
பிடிக்கப்பெற்றது. . 

சோழன்‌ : வைத்தியரே ! நீர்‌ சேரன்‌ பால்‌ 
சென்று தண்ணீர்‌ கொடுத்து, விழுப்புண்களை 
ஆற்றுக. 

மந்திரி : பேரரசே! நான்‌ சென்று .அவன்‌ 
கருத்து இன்னதென அறிந்துவருகின்றேன்‌. 

சோழன்‌ : அமைச்ச! நீர்‌ சென்று சேரனுக்கு 
அமைதியான வார்த்தைகளைக்‌ கூறி அமைதிப்‌ 
படுத்துக. 


சேனைேத்தலைவன்‌ : கொற்றவனே ! பகைவரை 
எளிதாக எண்ணக்‌ கூடாது. ஆகையினால்‌ நானும்‌; 
"குறிப்புணர்ந்து வருகின்றேன்‌. 


கோழன்‌ : அவ்வாறே செல்க. 
(எல்லோரும்‌ செல்கின்றனர்‌) 


ஐந்தாம்‌ புத்தகம்‌ 95 


காட்சி 5 


களம்‌ :--சிறைக்‌ கோட்டம்‌ 
கூற்று :--காவலர்கள்‌, மந்திரி, மருத்துவன்‌, சேரன்‌. 


காவலர்கள்‌ : (ஒருவர்க்கொருவர்‌ பேசிக்கொள்‌ 
கின்றனர்‌.) 


முன்பாவது சிறிது பேச்சுக்‌ கேட்டது. இப்‌ 
பொழுது அதுகூட இல்லையே. 


(மருத்துவர்‌ வருகிறார்‌ நாடி பார்க்கிறார்‌. நல்ல 
தண்ணீர்‌ கொடுக்கிறார்‌.) 


மந்திரி : சேரர்‌ பெரும! நான்‌ இந்நாட்டு 
முதல்‌ மந்திரி. சோழன்‌ மிக மனம்‌ கவல்கின்றான்‌. 
முன்னரே தண்ணீர்‌ கொடுக்காப்‌ பிழையைப்‌ 
- பொறுத்து இத்தண்ணீரை அருந்தி எங்களுடன்‌ 
தேரேறி அரண்மனை வருக. : 


சேரன்‌ : (வெகுளிச்‌ சிரிப்புடன்‌) இத்தண்ணீர்‌ 
என்னுயிரைக்‌ காக்க வந்ததுபோலும்‌. நான்‌ 
தேரேறி உடன்‌ வரவேண்டுமோ ! மானம்போன பின்‌ 
வாழ்வதில்‌ சாவதே சாலச்‌ சிறந்தது. 


(உணர்ச்சி தூண்ட) சேனையெல்லாம்‌ செத்த 
பின்னும்‌, சிறையில்‌ புகுந்த பின்னும்‌ நாக்கு வறட்சி 
_யடையத்‌ தண்ணீர்‌ கேட்ட பின்னும்‌, அந்நீர்‌ வரத்‌ 
மாமதித்த பின்னும்‌, அவ்வாறு வந்த நீரைக்‌ கண்ட 
பின்னும்‌, அதனை ஏற்ற பின்னும்‌ போகாத என்‌ 
சிற்றுயிர்‌ குடிக்கும்‌ முன்பேனும்‌ போகட்டும்‌. 
(இரத்தக்‌ கொதிப்பால்‌ மார்படைத்து மாள்கின்றான்‌.) 


9 


32. இலக்கணக்‌ குறிப்பு 
1. உயிரினம்‌ 


தேசம்‌ - நாடு - இந்தியா - மக்கள்‌ - இச்சொற்‌ 
களில்‌ உள்ள எழுத்துக்களைத்‌ தனித்தனியே கூறு-- 
ஓவ்வொரு எழுத்தும்‌ எந்த வகையைச்‌ சேர்ந்தது ? 
பாரத நாடு--இச்‌ சொற்களிலுள்ள எழுத்துக்‌ 
களின்‌ ஓசையைக்‌ கவனி--பா, நா--இவ்வெழுத்துக்‌ 
கள்‌ நீண்ட ஓசை உடையவை. ர, த, டு இவை 
குறுகிய ஓசை உடையவை. ட 
குறுகிய ஓசை உடையவைகுற்றெழுத்துக்கள்‌. . 
அவையாவன :--௮, இ, ௨, எ, ஓஒ 
நீண்ட ஓசை உடையவை நெட்டெழுத்துக்கள்‌. 
அவையாவன :--ஆ, ஈ, ஊ, ஏ, 8, ஓ, ஒள. 
இ. மெய்யின்‌ மூவினம்‌ 


க்‌, ச,ட்‌,த்‌, ப்‌, ற்‌-- இவை ஆறும்‌ வலிய ஓசை 
உடையவை. இவை வல்லினம்‌ எனப்படும்‌. 

ங்‌, ஞ்‌, ண்‌, ந்‌, ம்‌, ன்‌--இவை ஆறும்‌ மெல்லிய 
ஓசை உடையவை. இவை மெல்லினம்‌ எனப்படும்‌. 

ய்‌,ர்‌,ல்‌, வ்‌, ழ்‌, ள்‌--இவை ஆறும்‌ நடுத்தர 
மான ஓசை உடையவை. இவை இடையினம்‌ எனப்‌ 


படூம்‌. 
5. சுட்டெழுத்து 
௮, இ, உ--இவ்வெழுத்துக்கள்‌ ஒரு சொல்லீக்‌.. 
முதலில்‌ நின்று சுட்டுப்‌ பொருளைத்‌ தந்தால்‌ சுட்‌ 


டெழுத்து எனப்படும்‌. அவன்‌, இவன்‌, அம்‌ 
மனிதன்‌, இவ்வீடு. 


வீந்தாம்‌ புத்தகம்‌ 97 

உ என்னும்‌ சுட்டெழுத்து சாதாரணப்‌ பேச்சில்‌ 

வராது, அது நடுவில்‌ உள்ள பொருளையும்‌, மேலே 

உள்ள பொருளையும்‌ சுட்டிக்‌ காட்டும்‌. உவன்‌, 
உம்பர்‌. 


4. வினாவெழுத்து 
ஆ, எ, ஏ, ஓ, யா இவ்வெழுத்துக்கள்‌ ஒரு 
சொல்லின்‌ முதலிலாவது, கடைசியிலாவது நின்று 
வினாப்பொருளைத்‌ தந்தால்‌ வினாவெழுத்து எனப்படும்‌. 
அவனா, நானா, நீயோ, 
எது, ஏன்‌, யார்‌. 
பயிற்சி 
சட்டுப்‌ பொருள்‌ உள்ள பெயர்களைக்‌ குறிப்பிடுக :-- 
அணில்‌, இவன்‌, அவர்கள்‌, அது, இறகு 
வினாப்‌ பொருள்‌ உள்ள பெயர்களைக்‌ குறிப்பிடுக :-- 
யாவர்‌, யாது, எவன்‌, ஏணி, எலி, நானோ 


சொற்கள்‌ 
1. பெயர்ச்‌ சொற்களையும்‌, வினேச்‌ சொற்களை 
யும்‌ எடுத்துக்‌ கூறு. 
. 2 பருத்தி செடியில்‌ உண்டாகின்றது. 
ஏழைகள்‌ பருத்தி ஆடைகளை உடுத்துகின்றனர்‌. 
பஞ்சிலிருந்து நூல்‌ நூற்கப்படுகிறது. 

2, ஏற்ற வினைக்‌ சொல்லைச்‌ சேர்த்துப்‌ படி : 
மகன்‌ போரில்‌ 
நான்‌ பத்திரிகை 
அம்மா எங்கே 











96 சுதந்திர மணி வாசகம்‌ 


8. ஏற்ற பெயர்ச்‌ சொல்லைச்‌ சேர்த்துப்‌ படி. 
நமது தேசம்‌. 

தொழில்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 
உன்‌ பெயர்‌ என்ன £₹ 








பெயர்ச்‌ சொற்களின்‌ வகை 
(மூன்‌ வகுப்புப்‌ பாடம்‌) 
இந்தியா, தேசம்‌, அவன்‌, தெய்வம்‌, மக்கள்‌, 
பாதம்‌, ஆடை, வெப்பம்‌, குளிர்ச்சி, வர்ணம்‌, நாள்‌, 
மாதம்‌, படித்தல்‌, பேசீசு, ஓட்டம்‌ :--இப்‌ பெயர்சீ 
சொற்கள்‌ எந்த வகையைச்‌ சேர்ந்தவை ₹ 


திணை, பால்‌ முதலியன :-- 

1, திணை, பால்‌, எண்‌ கூறுக:- சிதம்பரனார்‌, 
பறங்கியர்‌, விலங்குகள்‌, மரம்‌, பையன்கள்‌, சுந்தரி. 

2. இடம்‌ :--நான்‌, யான்‌, யாம்‌, நாம்‌, 
நாங்கள்‌ :--இவைகள்‌ தன்மை இடம்‌. நீ; நீர்‌, 
நீங்கள்‌ :--முன்னிலை இடம்‌. மற்றவை படர்க்கை 
இடம்‌. 

நான்‌ உன்னை வணங்குகிறேன்‌. நீ அவனைப்‌ 
பார்த்தாயா ? காளமேகம்‌ வந்தார்‌--இவற்றிலுள்ள 
பெயர்ச்‌ சொற்களுக்கு இடம்‌ கூறு. 

வேற்றுமை 

பெயர்சீ சொற்களுக்கு எட்டு வேற்றுமை உண்டு.. 

(ட பொருளிள்‌ இயல்பான பெயர்‌ முதல்‌ 
வேற்றுமை. ஈ) மரம்‌, தேன்‌, புலவர்‌, சாலை, நீ, நான்‌... 

2 கூப்பிடுவது எட்டாம்‌ வேற்றுமை. தம்பீ, 
அண்ணா, கந்தா முதலியன. 

மற்றவேற்றுமைகளை உருபுகளால்‌ அறியலாம்‌ :- 


வந்தாம்‌ புத்தகம்‌ 99 


இரண்டாம்‌ வேற்றுமை உருபு &. மூன்றாவது 
வேற்றுமை உருபுகள்‌ ஆல்‌, ஆன்‌), ஒடு, ஓடு, 
உடன்‌. நான்காம்‌ வேற்றுமை உருபு கு. &ந்தாம்‌ 
வேற்றுமை உருபுகள்‌ இல்‌, இருந்து, இன்‌ 
முதலியன. ஆரும்‌ வேற்றுமை உருபுகள்‌ அது, 
உடைய. ஏழாம்‌ வேற்றுமை உருபுகள்‌ இல்‌, 
இடத்தில்‌, கண்‌ முதலியன. 


உதாரணம்‌ 
முதல்‌ வேற்றுமை ௮ மரம்‌ 
இரண்டாம்‌ வேற்றுமை -- மரத்தை 
மூன்றாம்‌ வேற்றுமை -- மரத்தால்‌ 
நான்காம்‌ வேற்றுமை -- மரத்திற்கு 
ஐந்தாம்‌ வேற்றுமை -- மரத்திலிருந்து , 
ஆறாம்‌ வேற்றுமை ௪. மரத்தினுடைய 
ஏழாம்‌ வேற்றுமை 4 மரத்தில்‌ 
எட்டாம்‌ வேற்றுமை ௮. மரமே. 


எட்டு வேற்றுமையும்‌ கூறுக :-- ஊர்‌, வீடு. 
பையன்‌, குரங்கு. 
என்னுடைய, உன்னிடத்தில்‌, அவளுக்கு, கந்தா, 
ஊரிலிருந்து, பூனை, சாவியை, பிரம்பால்‌, ஆடு, 
தகப்பனார்‌ ! -- இச்சொற்கள்‌ ஒவ்வொன்றும்‌ என்ன 
வேற்றுமை ? 
காலம்‌ 


1. வினைச்‌ சொற்களுக்கு மூன்று காலங்கள்‌ 
உண்டு. அவை (1) இறந்தகாலம்‌ (2) நிகழ்காலம்‌ 
(3) எதிர்காலம்‌. 

இறந்த காலமாவது தொழில்‌ முன்னமே நடந்‌ 
ததைத்‌ தெரிவிக்கும்‌. (உ-ம்‌) வந்தான்‌. 


100 சுதந்திர மணி வாசகம்‌ 


நிகழ்காலமாவது தொழில்‌ இப்போது நடக்கிற 
தைத்‌ தெரிவிக்கும்‌. (உ- ம்‌.) வருகிறான்‌. 

எதிர்காலமாவது தொழில்‌ இனிமேல்‌ நடக்கப்‌ 
போவதைத்‌ தெரிவிக்கும்‌. (உ-ம்‌) வருவான்‌. 

2. உரைக்கிறார்கள்‌, கேட்டார்கள்‌, கூறுவார்‌, 
அடித்தான்‌, பேசுவேன்‌, உண்கிறேன்‌--இவைகளுக்கு 
மற்ற இரண்டு காலங்கள்‌ கூறு. 

3. நான்‌ நடந்தேன்‌, நான்‌ நடக்கிறேன்‌, நான்‌ 
நடப்பேன்‌. 

இம்மாதிரி பின்‌ வருபவைகளை முடி. 

மரம்‌ வளர்ந்தது 
குதிரை ஓடிற்று வனை 
குழந்தை அழுதது ௭ 











வாக்கியம்‌ (முன்னறிவுப்‌ பயிற்சி) 

"செல்வம்‌, அதிகாரி, தண்டனை, சோதித்தார்‌, 
செய்தான்‌, வருக.--இச்சொற்களைத்‌ தனித்தனி 
வாக்கியங்களில்‌ அமைத்துக்‌ கூறு. 

வாக்கியத்தின்‌ உறுப்புகள்‌ 

எழுவாய்‌, பயனிலை, செயப்படு பொருள்‌-- 
என்பன வாக்கியத்தின்‌ உறுப்புக்கள்‌. 

வியாபாரி வியாபாரம்‌ செய்கிறான்‌.-- 

இவ்வாக்கியத்தில்‌ வியாபாரி எழுவாய்‌. செய்‌ 
கிறான்‌ பயனிலை. வியாபாரம்‌ செயப்படுபொருள்‌. 

வாக்கியத்தின்‌ கருத்தை முடித்து நிற்கும்‌ வினை 
முற்றே பயனிலை. பயனிலையைக்‌ கொண்டு யார்‌ 
அல்லது எது என்று கேள்வி கேட்டால்‌ எழுவாயை 


லந்தாம்‌ புத்தகம்‌ 101 


அறியலாம்‌. யாரை அல்லது எதை என்று கேட்டால்‌ 
செயப்படுபொருளை அறியலாம்‌. சில வாக்கியங்‌ 
களில்‌ சில வினைகள்‌ செயப்படு பொருளை உடை 
யவை. சில வினைகள்‌ செயப்படு பொருள்‌ இல்லா 


பின்வரும்‌ வாக்கியங்களில்‌ எழுவாய்‌ 
முதலியன எடுத்துக்‌ கூறு :-- 

அதிகாரி குற்றவாளியைத்‌ தண்டித்தார்‌. 

நீ உன்‌ கள்ளத்தனத்தை விடவேண்டும்‌. 

குதிரை வேகமாக ஓடுகிறது. 

நான்‌ மதுரைக்குப்‌ போகிறேன்‌. 

குறிப்பு :--இது தனிப்பாடம்‌ அன்று, இதில்‌ 
கொடுக்கப்பட்ட மாதிரியில்‌ இடையிடையே பயிற்சி 
கள்‌ கொடுக்கவேண்டும்‌. 


102 


33. மூதுரை 


(ஓளவையார்‌ அருளிச்‌ செய்தது) 


நன்றி யொருவருக்குச்‌ செய்தக்கா லந்நன்றி 
என்று தருங்கொல்‌ எனவேண்டா--நின்று 
தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரைத்‌ 
தலையாலே தான்‌ தருதலால்‌. 

நல்லா ரொருவருக்குச்‌ செய்த வுபகாரம்‌ 
கல்மே லெழுத்துப்போற்‌ காணுமே--அல்லாத 
ஈரமில்லா நெஞ்சத்தார்க்‌ கீந்த வுபகாரம்‌ 
நீர்மே லெழுத்திற்கு நேர்‌. 

அட்டாலும்‌ பால்சுவையிற்‌ குன்றா தளவல்ல 
நட்டாலும்‌ நண்பல்லார்‌ நண்பல்லர்‌ 
கெட்டாலும்‌ மேன்மக்கள்‌ மேன்மக்களே சங்கு 
சுட்டாலும்‌ வெண்மை தரும்‌. 


அடுத்து முயன்றாலு மாகுநா என்றி 

எடுத்த கருமங்க ளாகா--தொடுத்த 
உருவத்தால்‌ நீண்ட உயர்மரங்க ளெல்லாம்‌ 
பருவத்தா லன்றிப்‌ பழா. 

உற்ற விடத்தி லுயிர்வழங்கும்‌ தன்மையோர்‌ 
பற்றலரைக்‌ கண்டால்‌ பணிவரோ---கற்நூண்‌ 
பிளந்திறுவ தல்லால்‌ பெரும்பாரந்‌ தாங்கின்‌ 
தளர்ந்து வளையுமோ தால்‌. 

நீரளவே யாகுமாம்‌ நீராம்பல்‌ தான்கற்ற - 
நூலளவே யாகுமாம்‌ நுண்ணறிவு--மேலைத்‌ 
தவத்தளவே யாகுமாம்‌ தான்பெற்ற செல்வம்‌ 
குலத்தளவே யாகுங்‌ குணம்‌. 


ய) 


(2) 


ம. 


௪) 


௫) 


(6) 


வந்தாம்‌ புத்தகம்‌ 103 


நல்லாரைக்‌ காண்பதுவும்‌ நன்றே நலமிக்க 

நல்லார்சொற்‌ கேட்பதுவும்‌ நன்றே--நல்லார்‌ 

குணங்க ஞுரைப்பதுவும்‌ நன்றே யவரோ: 

டிணங்கி யிருப்பதுவும்‌ நன்று. 0) 

தீயாரைக்‌ காண்பதுவும்‌ தீதே திருவற்ற 

தீயார்‌ சொற்‌ கேட்பதுவும்‌ தீதே--தீயார்‌ 

குணங்க ளுரைப்பதுவும்‌ தீதே யவரோ 

டிணங்கி யிருப்பதுவுந்‌ தீது. 6 

நெல்லுக்‌ கிறைத்தநீர்‌ வாய்க்கால்‌ வழியோடிப்‌ 

புல்லுக்கு மாங்கே பொசியுமாம்‌--தொல்லுலகில்‌ 

நல்லா ரொருவருளரே லவர்பொருட்‌ 

டெல்லார்க்கும்‌ பெய்யும்‌ மழை. (9) 

பண்டு முளைப்ப தரிசியே யானாலும்‌ 

விண்டுமி போனால்‌ முளையாதாம்‌--கொண்டபேர்‌ 

ஆற்ற லுடையார்க்கும்‌ ஆகாதளவின் றி 

ஏற்ற கருமஞ்‌ செயல்‌. 00 

மடல்பெரிது தாழை மகிழினிது கந்தம்‌ 

உடல்‌ சிறிய ரென்றிருக்க வேண்டா--கடல்பெரிது 

மண்ணீரு மாகா ததனருகே சிற்றூறல்‌ 

உண்ணீரு மாகி விடும்‌. 00 

கவையாகிக்‌ கொம்பாகிக்‌ காட்டகத்தே நிற்கும்‌ 

அவையல்ல நல்ல மரங்கள்‌--சபைநடுவே 

நீட்டோலை வாசியா நின்றான்‌ குறிப்பறிய 

மாட்டா தவனன்‌ மரம்‌. . . (2 
£ஈனமயிலாடக்‌ கண்டிருந்த வான்காழி 

தானு மதுவாகப்‌ பாவித்துத்‌--தானுந்தன்‌ 

பொல்லாச்‌ சிறகைவிரித்‌ தாடினாற்‌ போலுமே 

கல்லாதான்‌ கற்ற கவி. (18) 


104 சுதந்திர மணி வாசகம்‌ 


வேங்கை வரிப்புலிநோய்‌ தீர்த்த விடதாரி 

ஆங்கதனுக்‌ காகார மானாற்போல்‌--பாங்கறியாப்‌ 
புல்லறிவாளர்க்குசீ செய்த வுபகாரம்‌ 

கல்லின்மே லிட்ட கலம்‌. . (12 
அற்ற குளத்தி னறுநீர்ப்‌ பறவைபோல்‌ 

உற்றுழித்‌ தீர்வா ௬றவல்லர்‌--அக்குளத்தில்‌ 
கொட்டியும்‌ ஆம்பலும்‌ நெய்தலும்‌ போலவே 

ஒட்டி யுறுவா ருறவு. (15) 
கற்பிளவோ டொப்பர்‌ கயவர்‌ கடுஞ்சினத்துப்‌ 
பொற்பிளவோடொப்பாரும்‌ போல்வாரே--வி ற்பிடித்து 
நீர்கிழிய வெய்த வடுப்போல மாறுமே 

சீரொழுகு சான்றோர்‌ சினம்‌. (0169). 
நற்றா மரைக்கயத்தில்‌ நல்லன்னஞ்‌ சேர்ந்தாற்போல்‌ 
கற்றாரைக்‌ கற்றாரே காமுறுவர்‌--கற்பிலா 

மூர்க்கரை மூர்க்கர்‌ முகப்பர்‌ முதுகாட்டில்‌ 

காக்கை யுகக்கும்‌ பிணம்‌. (7). 


நஞ்சுடைமை தானறிந்து நாகங்‌ கரந்துரையும்‌ 
அஞ்சாப்‌ புறங்கிடக்கும்‌ நீர்ப்பாம்பு--நெஞ்சில்‌ 
கரவுடையார்‌ தம்மைக்‌ கரப்பர்‌ கரவார்‌ 

கரவிலா நெஞ்சத்‌ தவர்‌. 


பட] 
மன்னனும்‌ மாசறக்‌ கற்றோனும்‌ சீர்தூக்கின்‌ 
மன்னனிற்‌ கற்றோன்‌ சிை றப்புடையன்‌--மன்ன ற்குத்‌ 
தன்தேச மல்லாற்‌ சிறப்பில்லை க ந்றோர்க்குச்‌ 
சென்றவிட மெல்லாஞ்‌ சிறப்பு, (09, 


.. சாந்தனையும்‌ தீயனவே செய்திடினும்‌ தாமவரை 
ஆந்தனையுங்‌ காப்பார்‌ அறிவுடையோர்‌--மாந்தர்‌ 
குறைக்குந்‌ தனையுங்‌ குளிர்நிழலைத்‌ தந்து 
மறைக்குமாம்‌ கண்டீர்‌ மரம்‌. லே 


105 
34, நல்வழி 


(ஓளவையார்‌ அருளிச்‌ செய்தது) 
சாதி யிரண்டொழிய வேநில்லை சாற்றுங்கால்‌ 
நீதி வழுவா நெறிமுறையின்‌-- மேதினியில்‌ 
இட்டார்‌ பெரியோர்‌ இடாதார்‌ இழிகுலத்தோர்‌ 
பட்டாங்கி லுள்ள படி. 0 


வருந்தி யழைத்தாலும்‌ வாராத வாரா 

பொருந்துவன போமினென்றாற்‌ போகா-இருந்தேங்கி 
நெஞ்சம்‌ புண்ணாக நெடுந்தூரம்‌ தாம்‌ நினைந்து 
துஞ்சுவதே மாந்தர்‌ தொழில்‌. (2 


ஆற்றுப்‌ பெருக்கற்‌ றடிசுடுமந்‌ நாளும்மவ்வா(று) 
ஊற்றுப்‌ பெருக்கா லுலகூட்டும்‌---ஏற்றவர்க்கு 

நல்ல குடிப்பிறந்தார்‌ நல்கூர்ந்தா ரானாலும்‌ 

. இல்லையென மாட்டா ரிசைந்து. (3) 


ஒருநா ளஞுணவை ஒழியென்றா லொழியாய்‌ 
இருநாளுக்‌ கேலென்றா லேலாய்‌--ஒருநாளும்‌ 
என்னோ வறியாய்‌ இடும்பைகீகூ ரென்வயிறே 
உன்னோடு வாழ்த லரிது. 8 
ஆற்றங்‌ கரையின்‌ மரமும்‌ அரசறிய 

வீற்றிருந்த வாழ்வும்‌ விழுமன்றே--ஏற்றம்‌ 
உழுதுண்டு வாழ்வதற்‌ கொப்பில்லை கண்டீர்‌ 
பழுதுண்டூ வேறோர்‌ பணிக்கு. 6) 
பிச்சைக்கு மூத்த குடிவாழ்க்கை பேசுங்கால்‌ 

இச்சை பலசொல்லி இடித்துண்கை--சிச்சீ 

வயிறு வளர்க்கைக்கு மானம்‌ அழியா 
. துயிர்விடுகை சால வுறும்‌. (6) 


106 சுதந்திர மணி வாசகம்‌ 


பாடுபட்டூத்‌ தேடிப்‌ பணத்தைப்‌ புதைத்துவைத்துக்‌ 
கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள்‌--கூடூவிட்டிங்‌ 
காவிதான்‌ போயினபின்‌ யாரே யனுபவிப்பார்‌ - 
பாவிகா எந்தப்‌ பணம்‌. ௫) 
ஒன்றை நினைக்கி னதுவொழிந்திட்‌ டொன்றாகும்‌ 
அன்றி யதுவரினும்‌ வந்தெய்தும்‌--ஒன்றை 
நினையாத முன்வந்து நிற்பினும்‌ நிற்கும்‌ 
எனையாளு மீசன்‌ செயல்‌. 6 
ஆநிடூ மேடும்‌ மடுவும்போ லாஞ்செல்வம்‌ 
மாநிடூம்‌ ஏறிடும்‌ மாநிலத்தீர்‌--சோநிடும்‌ 
தண்ணீரும்‌ வாரும்‌ தருமமே சார்பாக 
உண்ணீர்மை வீறும்‌ உயர்ந்து, (9) 
பூவாதே காய்கீகும்‌ மரமுமுள மக்களுளும்‌ 
ஏவாதே நின்றுணர்வார்‌ தாமுளரே-- தூவா 
விரைத்தாலும்‌ நன்றாகா வித்தெனவே பேதைக்‌ 


குழைத்தாலுந்‌ தோன்றா துணர்வு. (10 இ 





